கற்றனைத்துஊறும் அறிவாம் 


தஞ்சாவூர் ++ வதி மகால் வெளியீடு என் ! . 


450 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபத்தி மூன்றாவது தொகுப்பு 

- 
( இலக்கியப் பகுதி ) 


மகால் 
. 


MAHALOOT 


सरस्वती 


SARASVATI 


பா 


கஞ்சாவ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூலகம் 


2002 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியிடு எண் 450 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 


இருபத்திமூன்றாவது தொகுப்பு 

( இலக்கியப் பகுதி ) 


சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் 

தமிழ்ப் பண்டிதர் ( ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் . 


மகால் 
. 


வயசாசு 


IMINA 


सरस्वती 


M 


இஞ்சம் 
கற்பனைத்து மேலும் 


வூர் 


அறிவ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 


2002 


விலை 80 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற் பெயர் 


: தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் - தொகுதி 23 


பதிப்பாசிரியர் 


: புலவர் வீ . சொக்கலிங்கம் 


வெளியிடுபவர் : இயக்குநர் . சரசுவதி மகால் நூலகம் 
வெளியீட்டு எண் : 450 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


. 


முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


அக்டோபர் , 2002 


தாள் 


: 


11.2 கி . கி . தமிழ்நாடு 


நூல் அளவு 


: 34 x 48 செ.மீ. 


பக்கங்கள் 


: 


324 


படிகள் 


: 250 


எழுத்து 


: 


10 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வேலன் பிரஸ் , 
132 , S. P. கோயில் தெரு , சிதம்பரம் . 

220118 


புத்தகக் கட்டு 


: 


அட்டைக் கட்டு 


பொருள் 


: இலக்கியச் சுவடிகளின் விளக்க அட்டவணை 


விலை 


: 


ரூபாய் 80-00 . 


வெளியீட்டாளர் முகவுரை 


சரசுவதி மகால் நூலகம் ஆற்றிவரும் அரும் பணிகளில் பழஞ் 
சுவடிகளை வரிசையிட்டு தொகுத்து வெளியிடுவதும் ஒன்றாகும் . இந் 
நூலகத்தில் தமிழ் , வடமொழி , மராட்டி , தெலுங்கு ஆகிய மொழிகளைச் 
சார்ந்த பல்லாயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளும் , காகிதச் சுவடிகளும் 
இடம் பெற்றுள்ளன . 


இந்நூலகத்தின் தமிழ்த்துறையில் இடம் பெற்றுள்ள ஓலைச் 
சுவடிகளுக்கு இதுகாறும் 22 விளக்க அட்டவணைத் தொகுதிகள் உரு 
வாக்கி வெளியிடப்பட்டுள்ளன . இவற்றுள் 5 நூல்கள் இலக்கிய சுவடி 
களுக்கான அட்டவணைத் தொகுதிகள் , 17 நூல்கள் மருத்துவச் சுவடி 
களுக்கான அட்டவணைத் தொகுதிகள் , இலக்கியச் சுவடிகளுக்கான 
விளக்க அட்டவணைத் தொகுதியாக இந்த இருபத்தி மூன்றாவது 
தொகுதி தற்பொழுது அச்சுப்பணி நிறைவு பெற்று நூலாக 
மலருகின்றது . 


தற்பொழுது வெளிவரும் “ தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 23 - ஆம் 
தொகுப்பு இலக்கியப் பகுதி " 

என்னும் இதனை இந்நூலகத்தின் 
முன்னாள் தமிழ்ப் பண்டிதர் வீ . சொக்கலிங்கம் அவர்கள் உருவாக்கி 
அளித்து உள்ளார்கள் . அவர்களுக்கு என் பாராட்டுகள் . 


இந்நூல் நன்முறையில் வெளிவர தேவையான நிதியுதவி நல்கிய 
மத்திய அரசுக்கு என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன் . 


iv 


இந்நூல் நன் முறையில் வெளிவர ஆவன செய்த நூலக 
நிருவாக அலுவலர் திரு சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , வெளியீட்டு 
மேலாளர் திரு . அ . பஞ்சநாதன் அவர்களுக்கும் , இந்நூலை நன்முறை 
யில் அச்சிட்டளித்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் எனது 
பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


இத்தொகுதி சுவடியியல் ஆய்வாளர்களுக்கு நன்கு பயன்படும் 
என நம்புகின்றேன் . 


சி . கோசலரர்மன் , இ.ஆப. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் 
சிரசுவதி மகால் நூலகம் : 


தஞ்சாவூர் , 
16-10-2002 


முன்னுரை 


தோன்றிற் புகழொடு தோன்றுக அஃதிலார் 
தோன்றலின் தோன்றாமை நன்று ! 

- என்ற 


வள்ளுவப் பேராசானின் கூற்றுக் கேற்ப , தஞ்சாவூர் சரசுவதி மகாலில் , 
எண்ணற்ற ஓலைச் சுவடிகளையும் , கணக்கற்ற காகிதச் சுவடிகளையும் 
அளவிலா 

அச்சு நூல்களையும் , சேகரித்துப் போற்றிப் பாதுகாத்துப் 
புகழ்பெற்ற 

பெருமை . எமது மாமன்னர் சரபோஜி சத்ரபதி 

சாரும் , அதனாலேயே , தஞ்சை சரசுவதி மகால் , 
தஞ்சாவூர் மாமன்னர் சரபோஜியின் சரசுவதி மகால் எனப் 
பெயர் பெற்றது . 


அவர்களையே 


அத்தகைய சேகரிப்பில் தமிழ் , சமஸ்கிருதம் , தெலுங்கு முதலான 
மொழிச் சுவடிகள் ஏராளம் உள்ளன . அவற்றுள் , தமிழ்ப் பகுதியில் 
உள்ள சுவடிகள் : 

லக்கியம் , மருத்துவம் 

பிரிவினைக் 


என 


கொண்டவை . 


இவற்றிற்கு விவர அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கும் 
உரித்தாக உள்ளன . மருத்துவச் சுவடிகள் : 3,4,5,6,8,9,11,12,13,14,15 , 
17,18,19,20,21,22 ஆகிய தொகுதிகளாக அச்சாகியுள்ளன . இலக்கியச் 
சுவடிகள் 1,3,7,10,1,6 ஆகிய தொகுதிகளாக அச்சாகியுள்ளன . தற்போது 
இத்தொகுதி , சுவடி எண்கள் 1601 முதல் 1787 - k வரை விவர அட்ட 
வணை தயாரிக்கப்பட்டு 23 - வது தொகுதியாக வெளிவருகின்றது . 


இத் தொகுதியினைப் பதிப்பிக்க அனுமதியளித்த , தஞ்சை 
சரசுவதி மகால் நூலக இயக்குநரும் , மாவட்ட ஆட்சியருமான உயர் 
திருவாளர் சி . கோசலராமன் , இ ஆ.ப. அவர்கட்கும் , நூலக நிருவாக 


V 


vi 


அலுவலர் உயர் திருவாளர் சாமி . சிவஞானம் , எம் . ஏ . , அவர்கட்கும் , 
நூலக பதிப்பு மேலாளர் உயர்திருவாளர் அ . பஞ்சநாதன் எம்.ஏ. , 
எம்.எல்.ஐ.எஸ் . , அவர்கட்கும் எனது நன்றி உரித்தாகிறது . 


இதனை வெளியிடப் பொருளுதவி புரிந்த நடுவண் அரசுக்கும் . 
நன்முறையில் அச்சிட்டுத்தந்த சிதம்பரம் ஸ்ரீ வேலன் அச்சகத்தாருக்கும் 
எனது நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


நூல்களைச் சேகரித்துப் புகழ் பெற்ற எமது மாமன்னர் சரபோஜி 
அவர்களைப்போல . பேராளர்கள் தங்களிடமுள்ள ஓலைச்சுவடிகளை 
யும் , நூல்களையும் எமது மகாலுக்குத் தந்து , தம் புகழை நிலைநாட்ட 
வேணுமாய்க் கேட்டுக் கொள்கிறேன் . 


இத்தொகுதியில் . காணும் . குற்றம் களைந்து 

குற்றம் களைந்து குணம் கொண்டு 
வாசித்தல் கற்றறிந்த மாந்தர் கடனாகும் . 


ங்ஙனம் . 


25--10-2002 


புலவர் வீ . சொக்கலிங்கம் 
முன்னாள் தமிழ்த்துறைத் தலைவர் , 

சரசுவதி மகால் 


தஞ்சாவூர் 


எமது சரசுவதி மகாலுக்குத் 
தங்களிடமிருந்த சுவடிகளை மனமுவந்து 
அன்பளிப்பாகத் தந்த பெருந்தகையாளர்களின் 

பட்டியல் 


ரு 


திருவாளர் G. சேதுராமன் அவர்கள் 

3. கிருஷ்ணன் கோயில் தெரு , அம்மாப்பேட்டை 
சரவணமுத்து ஆசாரி அவர்கள் 

84. தனக்கோடியாபுரம் புதுத்தெரு , கோவில் பட்டி 
திரு N. ஏகநாதன் அவர்கள் 

மாவட்ட மைய நூலகம் , தஞ்சாவூர் 
திரு வெ.த. மணிவண்ணன் அவர்கள் 

வையம்பாளையம் , கோயம்புத்துர் 
R. விசுவேசுவரன் அவர்கள் , த / பெ . இராமச்சந்திர வாத்தியார் , 

அக்ர காரம் , சின்னமனூர் 
R. இராதாகிருஷ்ணன் அவர்கள் , சோதிடர் 

வளையல்காரன் புதூர் , மாயனூர்வழி . குளித்தலை 
திரு கே.ஏ . மீனாட்சி சுந்தர சுவாமிகள் அவர்கள் 

மாரிமுத்துசாமி மடம் , திருக்கோகர்ணம் அஞ்சல் , 
புதுக்கோட்டை வட்டம் 


ரு 


திரு 


வை . பாலர் கவுண்டர் அவர்கள் தாளியாப்பட்டி 

வெள்ளியணை அஞ்சல் , கரூர் வட்டம் 
திரு அ . முருகேசன் அவர்கள் H.M. , ஊ.ஒ.தொ. பள்ளி , 

பெரிய ஒட்டர் பாளையம் , பு தா . குளம் அவினாசி 
திரு K. சங்கரலிங்கம் அவர்கள் முத்து இருளப்பபிள்ளை தெரு , 

நடுவீர் பட்டி , எட்டயபுரம் . 


vii 


viii 


வீ . வேலுசாமி அவர்கள் , H.M. ஊ.ஒ. துவக்கப்பள்ளி , 
மயிலேறியா பாளையம் அஞ்சல் 

ஒத்தக்கல் மண்டபம் , கோவை 
திரு டி . முருகன் அவர்கள் , சோதிடர் 

வள்ளுவர் தெரு . கீரனூர் , பழனி வட்டம் 
திரு P. இராமநாதய்யர் அவர்கள் , 

No.1 பெரிய ஹாஜியார் தெரு , சிதம்பரம் , 
திரு S. முத்துசாமி அவர்கள் , ஆதிமூலநாடார் தெரு 

இராசபாளையம் 
திரு M. வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் 

11 , அரண்மனை அக்ரஹாராம் , போட்டி , மதுரை 
திரு V.S. வெங்கடாசலம் அவர்கள் , 

த / பெ . சுப்பிரமணியக் கவுண்டர் , புதூர் அஞ்சல் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் 
திரு க . மலையப்பன் நாடார் அவர்கள் , 

மே.பா கருப்பண்ணன் நாடார் , மணப்பாறை , திருச்சி 
ரு ஜி . வேலம்மாள் அவர்கள் , 4 , பத்மநாபத்தேவர் வீதி , 

வெள்ளாம் பாளையம் , வெள்ளலூர் , 

போத்தனூர் , கோவை 
திரு V. துரைராஜ் அவர்கள் , ஆசிரியர் , 

வ.உ சி . உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, 
கூடலூர் , வேடசந்தூா வட்டம் , திண்டுக்கல் 
வீ தருமராசன் அவர்கள் , சைவ மடத்துத்தெரு 
போலீஸ் ஸ்டேஷன் ரோடு , ஒரத்தநாடு , தஞ்சைமாவட்டம் 


பொருளடக்கம் 


நிகண்டு 


அகராதி நிகண்டு 
சூடாமணி நிகண்டு 
சேந்தன் திவாகரம் 


-101 
--73,92,95 
- 69,79,91,106 


- 


இலக்கணம் 


- 53 


--61 


அகப்பொருள் விளக்கம் 
இலக்கண தீபம் 
சிதம்பரப் பாட்டியல் 
தண்டி அலங்காரம் 
நன்னூல் உரையுடன் 
நன்னூல் 

காண்டிகையுரை 
நன்னூல் - மூலம் 


- 4 
-55 
- 102 


. 


- 33 


- 51 


-67 


- 29 


பன்னிரு பாட்டியல் - மூலம் 
பிரயோக விவேகவுரை 
யாப்பருங்கலக் காரிகை 

உரையுடன் 

விருத்தியுரை 
வெண்பாப் பாட்டியல் 

மூலம் 


- 


- 54 
-2,81 

--80 


- 


--83 


56 


கணிதம் 


அரிச்சுவடி 


--- 264 


எண்சுவடி 


-190 


கிரக சார கணிதம் 


- 239 


நீதிநூல் 


ஆத்தி சூடி 


-177 
- 196 
-224 


- 230 
-16.22 
-78,219 

--260 


99 


ஒளவையார் முதலானோர் வெண்பாக்கள் 
கல்வி யொழுக்கம் 
தரும நெறி நீதி 
திருக்குறள் 

- உரையுடன் 
பரிமேலழகர் உரை 
பொருட்பால் பரிமேலழகர் உரையுடன் 

மூலம் 
திருவள்ளுவ மாலை 

- உரையுடன் 
திருவள்ளுவருரை - திருக்குறள் பரிமேலழகர் உரை 

அறத்துப்பால் 
திருவள்ளுவருரைப் பாயிரம் 
நாலடியார் வாக்கியம் 
நீதிக் கதைகள் 
நீதி சாரம் - உரையுடன் 
மதி வெண்பா 


- 261 
- 25,70 
- 23,58 

--62 


-64 


--63 


--137 

-76 
--103 

-104 
- 84,189 

-24 


மூதுரை 


மூதுரை வெண்பா 


பிரசித்த காவியங்கள் 


--265 


- 26 


-50 


நளவெண்பா 
நைடதம் - மூலம் 
பெருங்கதை 
பிரபந்தங்கள் 

அகப்பொருட்கோவை 
அம்பிகாபதிக் கோவை 
திரட்டுக் கோவை 


- 26 
-262 


xi 


-58 
--108,282 

--16 


--88 


திருக்கோவையார் - பேராசிரியருரை 
திருச்சிற்றம்பலக் கோவை 
திருச்சிற்றம்பலக் கோவையார் 
நெல்லைக் கோவை 

மும்மணிக் கோவை 
சிதம்பர மும்மணிக் கோவை 
மும்மணிக் கோவை 

அந்தாதி 


-7,32 


- 


அபிராமி அந்தாதி 
அரங்கனந்தாதி - மூலம் 
ஆழிவண்ணப் பெருமாளந்தாதி 
கருவையந்தாதி 
கலைசை யந்தா 
திருக்கருவை வெண்பாவந்தாதி 
திருவரங்கத்தந்தாதி - உரையுடன் 
பொன் வண்ணத் தந்தாதி 


-131 
--57 

--60 
-87,128.291 

--- 131 
- 129 
-263 
--284 


பதிற்றுப்பத் தந்தாதி 
சொக்கர் பதிற்றுப்பத் தந்தாதி 
திருக்கருவை பதிற்றுப்பத் தந்தாதி 


-299 


-- 


- 86,130, 291 


அம்மானை 
அரிச்சந்திரன் அம்மானை 
மகாவிந்தம் என்னும் வைகுந்த அம்மானை 
வீரையன் அம்மானை 


- 160,245 

-246 


-161 


வைகுந்த அம்மானை 


-163 


ஆற்றுப்படை 


-296 


அணி முருகாற்றுப்படை 
ஒருமுரு காற்றுப்படை 


- 298 


xii 


திருமுரு காற்றுப்படை 
மந்திரமுரு 


--12 
- 297 
-298 


வருமுரு 


கும்மி 


கும்மிப் பாடல் 
சரவண முத்தேந்திரன் கும்மி 


- 144 

144 


- 


ஏசல் 


தாய்மகளேசல் 


பூலீசர் பேரில் தாய்மகளேசல் 


159,160 

-154 


கலம்பகம் 


- 34 


ருவாமாத்தூர் கலம்பகம் 
ப ) துரைக் கலம்பகம் 


- 272 


சதகம் 


- 103 


அறப்பளீசுர சதகம் 
குமரேச சதகம் 
திண்டியம்பதி அங்கம்மன் சமூகநீதி சதகம் 
நாராயண சதகம் 
வைராக்கிய சதகம் - உரையுடன் 


-116,157,187 

-188 
- 158 
-289 


தூது 


விறலி விடு தூது 


- 89 


பரணி 


அஞ்ஞான வதைப் பரணி 


-267 


மாலை 


அம்பிகை மாலை 
ராச கோபாலர் மாலை 
கதிர்காம மாலை 


- 185 
--182,183 
--179,181 


xiii 


சுப்பிரமணியர் மாலை 


- 202 


-198 


-186 
- 74 
- 206 
-85 


பூசை மாலை 

பேரில் சிவசோதி மாலை 
தானும் 

வாப்பிள்ளையவர்கள் பேரில் பஞ்சரெத்தின மாலை 
திரிபுரை மாலை 
திருவேங்கடமாலை 
பஞ்சாக்கர தேசிகர் மாலை 
பரமாரசிய மாலை 
புலந்திரன் களவு மாலை 
மனோன்மணி மாலை 
வச்சணந்தி மாலை உரையுடன் 
வராகி மாலை 
வேங்கடமாலை 


--59 
-228 
- 174 
-206 


3 


-- 


- 198,207 


- 35 


-28 


இரட்டைமணி மாலை 
சிவகாமியம்மை இரட்டை மணிமலை 
மீனாட்சியம் மன் இரட்டைமணிமாலை 
விநாயகர் பேரில் இரட்டை மணி மாலை 

நான்மணி மாலை 


.... 27 


--44 


திருவாரூர் நான்மணி மாலை 


1 ... 31 


வண்ணம் 


... 155 


பரந்தாமன் வண்ணம் 
மூவரையன் பேரில் வண்ணம் 


-156 


--238 


இதிகாசம் 
இராமாயணம் - உரைநடை 
வீடணன் புத்தி 
பாரதம் - உரையுடன் 

ஸ்ரீகிருஷ்ணன் தூது - உரையுடன் 
ஸ்ரீ கிருஷணன் தூது 


94 
- 152,162 

--234 
- 184 


xit 


தலபுராணம் 


புராணம் 


--65 


- 170 
- 235,237 

-175 


-8 
-268 
-269 


--99 


அருணகிரிப்புராணம் -உரையுடன் 
அருணாசல புராணம் 
அருணாசல புராணம் - உரையுடன் 
உலகநீதிப் புராணம் 
கோயிற் புராணம்- வியாக்கிரபாதச்சருக்கம் 
செவ்வந்திப் புராணம் 
திருச்செந்தூர்ப் புராணம் 
திருவிளையாடற் புராணம் 
தென்குமரித் தலபுராணம் 
நாசிகேது புராணம் 
பரத கண்டத்தில் பதினெட்டுத் தலத்துக்கும் விபரம் 
பாகவத புராணம் 
பாகவதம் - மூலம் 
பிரமோத்தர காண்டம் 
மாபுராணம் 
விருத்தகிரிப் புராணம் 
ஸ்ரீமத் பாகவதம் 


- 5 


--214 
- 270 


-258 


1256 
--120,262 


-252 


-10 


- 257 


கதை 


- 68,231 


சித்திர புத்திரன் கதை 
நளன் கதை 
பொன்னர் சங்கர் கதை 


--14 


173 


சரித்திரம் 


இராமதாசர் சரித்திரம் 
பிரகலாதர் சரித்திரம் 
மன்னஈரு செட்டி அட்டவனண முறிச்சீட்டு 
ஸ்ரீ வீரபோக வசந்தராயர் அவதரித்த பத்திரிக்கை வரலாறு 

* நாடகம் 
அறவான் நாடகம் 


-70 
-- 259 

* 92 
--233 


- 122 


W 


-172 


-232 


கஞ்சன் ( கம்சன் ) நாடகம் 
குசல நாடகம் 
தருமர் நாடகம் 


171,247 


வேதாந்தம் 


--169 
-229 


-285 


-282 


-6 


-110 


--100 


- 37 


--- 66 


--168 


--256 
-292 


அகத்தியர் ஞான காவியம் 
அகத்தியர் வேதாந்த சூத்திரம் 
அத்துவிதானுபவம் 
அவிரோத வுந்தியார் --உரையுடன் 
உத்தரகீதை 
உபநிடதம் 
கைவல்ய நவனீநம் 
கைவல்ய நவனீதம் உபநிடதம் , கீதாசாரம் 

இம்மூன்றின் அட்டவணை 
சசிவர்ண போதம் 
சந்தரந் தீபிகை 
சிவயோக தீபிகை 
ஞானக் கலித்துறை 
தேசோமய வெண்பா 
நிராலம்ப தீபிகை 
பகவத் கீதை 
பஞ்சதசப் பிரகரணம் 
பாகவதம் புராணம் 
பரம ஞானம் 
பிரமானந்த தீபம் 

சைவத் திருமுறை 
திருமந்திரம் 
திருவெம்பாவை 
தோத்திரத் திரட்டு 
மூவர் தேவராம் 


-254 


--253 


--101 


- 98,274 

-38 


- 


- 287 


-109 


- 273 


--11 
-34 
- 30 


xvi 


சைவத் தோத்திரம் 


- 227 


-180 


அடைக்கலப் பத்து 
அவிநாசிப் பத்து 
ஆறுமுக சுவாமி பேரில் ஆசிரிய விருத்தம் 
ஆனந்த லகரி 
கடம்பன் கவசம் 


--181 


-- 199,209 


-195 


கந்தரலங்காரம் 
கந்தரனுபூதி 
கந்தர் கலிவெண்பா 
கந்தர் சஷ்டி கவசம் 
கருடப் பத்து 
கல்லாடம் 
கேதாரநாதர் விரதம் 
சரசுவதி தோத்திரம் - சகலகலா வல்லி மாலை 
சனி பகவான் தோத்திரம் 
சிங்கை வெண்பா 


-83 
-- 200,204,210 

--294 
-249 

--216 
-72,271 

-266 
--52 
-63 


-75 


சிவகவசம் 


-301 


சிவகாம வல்லி தோத்திரம் 
சிவபூசை விதி 
சுப்பிரமணியர் அகவல் 
சைவத் தோத்திரம் 
சௌந்தர்ய லகரி - 

உரையுடன் 
திருநீற்று மந்திரம் 
திருப்புகழ் 
தில்லை அகவல் 
நவக்கிரக தோத்திரம் 


- 158 

- 133 
- 194,213 

23 
- 15 

-.132 
- 117,178 

- 300 
--219 

153 
- 176 
- 294 
- 142 


நாமாவளி 


பிள்ளையார் சிந்து 
புண்ணிய பட்சாட்சர விளக்கம் 
மீனாட்சியம்மன் அகவல் 


xvii 


- 302 


மீனாட்சியம்மை கலிவெண்பா 


விநாயகர் அகவல் 
வேல் விருத்தம் 
ஸ்ரீ ராமர் துதி 


--212 
- 295 
--215 


--119 


- 


சைவ சித்தாந்தம் 
சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலம் 

பரபக்கம் - மூலம் 
தச காரியம் 
போற்றிப் பஃறொடை 

சைவ சாத்திரம் 


--118 
- 39 


... 19 


.... 40 
--219 
... 285 


.... 43 


... 41 
... 49 
... 278 
.... 45 
90 


..42 


அனுட்டானத்தியானம் 
உடற்கூறு தத்துவம் -96 - கருவிபரம் 
கொங்ணர் ஆறு சூட்ச தெரிசனம் 
சமாதி அட்டணை 
சிவத்தியானம் 
சிவார்ச்சானபோதம் 
தத்துவக்குறிப்பு அட்டணை 
தெரிசினை மூன்று முப்பது 
நெல்லேசர் பைங்கிளிக் கண்ணி 
பஞ்ச கவ்விய விதி 
பதினொன்றாவது பரிகாரவியல் 
பனிரெண்டவாவது - சிவகவசம் 
புண்ணியகாலவிதி 
போஜன விதி 

கட்டளை நூல்கள் 
தத்துவக்கட்டளை 
திருவாலவாய்க் கட்டளை 

சிற்றம்பல நாடிகள் சாத்திரம் 
அறிவானந்த சித்தியார் 


... 47 
.... 48 


... 42 


... 39 


- 49 
.... 9.18 


-255 


xviii 


தத்துவம் 
ஆத்மபாவனை 
நந்திதேவர் திருமூல தேவருக்கு அருளிச்செய்த தத்துவம் 
நெஞ்சறி விளக்கம் 


77 
- 290 
... 141 


சித்தர் பாடல் 


சிவவாக்கியர் பாடல் 
தாயுமான சுவாமி பாடல்கள் 
தாயுமானவர் தோத்திரம் 
பட்டினத்துப்பிள்ளை பாடல் 
பரசிவ வணக்கம் 


... 45 
... 276,277 

... 275 


... 46 


... 115 
... 293 


பராபரக் கண்ணி 


காம நூல் 


கொக்கோகம் - உரையுடன் 


மதன சாரம் 


--146 
... 147 


தனிப் பாடல் 


சதுரங்க பந்தம் 


s..13 


... 123 


கவிதை 
ஏரெழுபது 
நெல்லையய்பர் காந்திமதி ஆனித்திருவிழா 
ஐப்பசித் திருநாள் வாகனக்கவிதை 
வாள் இருபது 


....93 


... 124 


இசை 


... 223 


.. 


71 
.. 96,116 


அரிகீர்த்தனை 
இராமதாசர் கீர்த்தனைகள் 
இராமநாடகக் கீர்த்தனை 
இராமயணப்பதம் 

பாடல்கள் 
கசேந்திர மோட்சக் கீர்த்தனைகள் 


-.126 


225 
... 217 


xix 


... 224 


கட்டியம் 
சிட்டாஸ்வரங்கள் 
பாரதப் பாடல்கள் 


-125 


... 226 


வைணவம் 


... 122 


- 


திருவாய் மொழி 

மந்திரம் 
அகத்தியர் ஞானம் 
இலவன பஞ்சரம் 
ஒல்லியம் 
காளி மந்திரம் 
கொங்கணர் ஞானம் 
சண்முக பூசாவிதி 
சர்வசங்கார விஞ்சைத் திறவுகோல் 
திசைக்கட்டு மந்திரம் 
மந்திர சாத்திரம் 
மந்திரத்திரட்டு 
மந்திர - வைத்தியக் கோர்வை 
மாந்திரீகம் 
மீனாட்சி மந்திரம் 
விஞ்சை மந்திரம் - சக்கரம்- திறவுகோல் 

மருத்துவம் 
அகத்தியர் -205 
அகத்தியர் குழம்பு 
கடைச் சரக்கின் பாகம் 
கோரக்கர் வைத்தியம் 
சர்பத்து முதலியன 
சர்வ பட்சணி 
வைத்தியக்கும்மி 
வைத்தியக் கோர்வை 
வைத்தியத் திரட்டு 
வைத்தியம் 

சோதிடம் 
டைக்காட்டார் பஞ்சாங்கம் 


....151 
-.205 
-152 
--213 
-208 
--221 

- 197 

--209 
- 105,114,150,192,221 

-7 
- 203 
-149 

--77 
-222 


- 279 
- 280 
-167 

- 21 
-275 
--211 
--229 

-203 
-20,281 

-21 


- 140 


ராசி உரிச்சொல் அறிவது 
இராசி பலன் 
இராமதேவர் சோசியம் 
உள்ள முடையான் 
உள்ள முடையான் வாக்கியம் 
ஒட்டியம் 
கயிறு போட்டுப் பார்க்கும் சுவடி 
கிரக நோக்கு 
கிழமை பலன் 
கௌளி நூல் 
சகாதேவ நூல் சந்தனக் கயறு 
சப்தமுனி சோதிடம் 
சர நூல் 
சல்லிய நூல் 
சாதகம் 
சிரோமணி தினபலன் 
சோசிய நட்டாமுட்டி சத்திரம் 
சோதிட சாத்திரம் 
சோதிட நூல் 
சோதிடம் 
சோதிட ரேகைச் சுருக்கம் 
தமிழ் சோதிடம் 
தும்மல் பலன் 
தொடுகுறி சாத்திரம் 
நட்சத்திர சோதிடம் 
நட்டாமுட்டி சாத்திரம் 
நட்டாமுட்டி சிந்தனை 
நவக்கிரக பலன் 
பட்சி சாத்திரம் 
பிறைக்குறி 
பூமி சல்லியம் 
மனையடி சாத்திரம் 
மாசத்துருவம் 
மாத பலன் 
லெக்கின பாவம் 


-136 
... 243 
- 164 
--192 
-135 
--149 
--248 
-139 
--201 
-244 
---- 193 
-240 
--- 143 
- 148 
- 121 
- 165 
--135 

--166 

-241,242 
--1,36,111,127.145 

--169 
- 109 
... 250 


... 112 


... 288 


.... 135 


113 
--244 
-251 

134 
--112 
.... 249 
- 165 

_97 
... 138 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத் 


தமிழ்ச் சுவடிகளின் விளக்கம் 
23 - வது தொகுப்பு 

இலக்கியப் பகுதி 


வரிசை எண் : 3512 


சுவடி எண் : 


1601 


சோதிடம் 


ஏடுகள் : 27 கி . எண்ணிக்கை : 900 

அளவு : 34 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

( இராசி சக்கரம் ; அமுசா சக்கரம் ஆகியவை உள்ளன ) 
சென நி ஜென்ம சௌக்கியானா வர்த்த நீ 
குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா 
லிங்கத்தே ஜென்ம பத்திரிகா 


முடிவு : 


சுகதுக்களைப் பற்றி குறிக்கப்படாதிருக்கும் 
ஷ்த்தானங்களில் வந்தால் மத்திம பலன்களென்று 
கோசர பலன் 


முற்றிற்று 


காலம் : 

சுபஸ்ரீமன் சாலியவாகன சகாப்தம் 1793 - க்கு கலியப்தம் 4972 - க்கு பிரமோதூத 
வருஷம் தை மாதம் 26 - ந் தேதி சோமவாரம் . 
குறிப்பு : 

இது , ஸ்ரீரங்கம் , சிவந்திலிங்கம் பிள்ளைகுமாரர் ரெங்கசாமி பிள்ளை குமாரன் 
செவந்திலிங்கம் பிள்ளை அவர்களின் சாதகமும் அதன் கோசார பலனுமாகும் . 


ரட்டை ஏடுகளாக உள்ளன . 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் ; 


3513 


சுவடி எண் : 1602 - a 


யாப்பருங்கலக் காரிகை --உரையுடன் 


ஏடுகள் : 43 

கி . எண்ணிக்கை : 4000 அளவு : 42x34 செ.மீ 
பக்கத்திற்கு : 11-12 வரிகள் ஆசிரியர் : அமிதசாகரர் பொருள் : இலக்கண 
நிலைமை : மிகப் பழுது. 

முழுமை : முற்றுமுனது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


காரிகை 


முதலாவ துறுப்பியல் 

நன் றாக 
கந்த மடிவில் கடிமலர்ப் பிண்டிக் 

கண்ணார் நிழற்கீ 
ழெந்த மடிக ளிணையடி யேத்தி 

யெழுத் தசைகீர் 
பந்த மடிதொடை பாவினம் கூறுவன் 

பல்ல வத்தின் 
சந்த மடிய வடியான் மருட்டிய 

தாழ் குழலே ! 
முடிவு : 

செஞ்சுடர் நெடுவேள், சேவலங் கொடியோன் கருப்பவேம் வைகலெய் 
தின்றாலுலகே என வரும் . 

ஒழிபிய லோத்து முற்றும் 
காரிகை சூத்திரம் 44 மதனுரையு மெழுதி முடிந்தது முற்றும் . அஞ்சு முந் 
தோன் றிலாறு முகந் தோன்றும் ........ முருகா வெஜ்றோதுவார் முன் அத்திமுகத் 
துத்தமனை நித்தநினை சித்தமே . 


சாலிவாபீசுரர் காந்திமதியம்மன் றிருவடி சரணம் . குமரன் துணை .. 


காலம் : 

962 - ம் வருஷம் அற்பிசி மாதம் 21 - ந் தேதி எழுதி முடிந்தது . திருமலைக் 
கொழுந்த 

வினாயகன் பாதாரவிந்தமே கெதி ( பின்னர் சில தனிப்பாடல்கள் 
உள்ளன ) . 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 145 / D 1550 போன்றது . இந்நூல் அச்சாகியுள்ளது . 
முன்னதாகச் சில சில்லரை ஏடுகள் உள்ளன . 


23 வது தொகுப்பு 


3 


வரிசை எண் : 


3514 


சுவடி எண் : 1602 - b 


வச்சணந்தி மாலை - 

உரையுடன் 


எடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 42x34 செ.ம். 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : வச்சணந்தி தேவர் பொருள் : இலக்கணம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெண்பாப் பாட்டியலுரை 


முதன் மொழியியல் 
மதிகொன்ட முக்குடைக்கீழ் வாமன மலர்த்தா 
டுதிகொண்டு நாளுந் தொழுது - துதிகொண்ட 
பல்கதிர்வே லுண்கணாய்ப் பாட்டியலைக் கட்டுரைப்பன் 
றொல்லுலகின் மீதே தொகுத்து . 


முடிவு : 


நன்குணர்ந்தோ ராய்ந்த தமிழ் நூலி னன்னெறியை 
முன்புணர்ந்து பாட்டியனூன் முற்றுணர்ந்து - பின்புணரு 
நல்லார்மு னல்லாய் நலமார் கவியுரைக்க 
வல்லார தன்றோ மதி . 


--30 


சொல்லியன் முடிந்தது . 
என் களங்கம் யாவையு நீக்கி யினிதருளி 
நன்களந்த நூலொடு நாட்டுவரர்ற் - றென் களந்தை 
மன்பெயரா வண்புகழான் வச்சணந்தி மாமுனிவன் 
நன்பெயரா னாட்டுந் தமிழ் . 

--என்பதவையடக்கம் 
வச்சணந்திமாலை முற்றும் 
திருமலைக்கொழுந்த வினாயகன் பாதார விந்தமே கெதி . 


குறிப்பு : 

செய்யுளும் உரையுமாகக் கூறப்பட்டுளது . குணவீர பண்டிதர் இயற்றியது 
என்ற தொடரும் காணப்படுகிறது . 


4 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3515 


சுவடி எண் : 


1602 


சிதம்பரப் பாட்டியல் 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 42x 81 செ.மீ.. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : பரஞ்சோதியார் 


பொருள் : இலக்கணம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( தொடக்க ஏடு இல்லை ) 

கொன்றைக் கண்ணியான் 
பொன் மன் றிறைஞ்சிடுக வாங்கொன்றைக் கண்ணியவா 
இது சீர் முழுது மெதுகை யொன்றத் தொடுத்தமையாற் 
நலையா கெதுகை 


G வு : 


வாழ்த்துமின் றில்லை நினைமின் மணிமன்றந் 
தாழ்த்துமின் சென்னி தலைவர்க்கு - வீழ்த்த 
புறநெறியாற் 

தார்க்குச் சூழ் கடனிது வே . 
இது செவியறிவுறூஉ மருட்பா மருட்பா . முற்றும் . 


......... 


......... 


... 


- 84 


சிதம்பரஞ் செய்யுட்கோவை முற்றும் . குமரன் துணை . 
முத்துக் குமர சுவாமி தேசிகன் பாதாரவிந்தமே கெதி . 


குறிப்பு : 

இந்நூல் அச்சிடப்பட்டுளது . இச்சுவடியில் தொடக்க ஏடுகள் இல்லை . பிற்பகுதி 
ஒடிந்தும் முறிந்தும் உள்ளது . 


கடைசியில் உ திரி ஏடுகள் 10 உள்ளன . 


23 - வது தொகுப்பு 


5 


வரிசை எண் : 3516 


சுவடிஎண் . 1603 


தென்குமரித் தல புராணம் 


பொருள் : 


ஏடுகள் : 74 கி . எண்ணிக்கை : 4500 

அளவு : 39x3 செமீ . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
தலபுராணம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


15 . 


கிளியொடு பூவை யெங்குங் கிளர்ந் ......... 
மளிகள் வீழ் மதங்கள் சிந்து மானையு மடங்கி நிற்குந் 
துளிநற வொழுகும் பூவு சுவைதருங் கனியுங் காயுங் 
களிகொள் வண்டுறை பூங்கொடிகள் ......... காட்டும் 


-.16 


முடிவு ; 


சுருளுலவு குழல் போற்றி நிலவுலவு 

மதிவதனச் சோதி போற்றி 
யருளுலவு மிரு நயன வ ............ 

........ 

போற்றி 
மருளுலவு மனத்தெனைப் பவக்கடல் வீழ்ந் 

தலையா மனமலர்த் தாளேத்து 
தெருளுலவ வருள்புரிந்த கன்னி நா 


-114 


தென்குமரித் தலபுராண முற்றும் 

சிவமயம் , தேவி சகாயம் . 


குறிப்பு : 


இதன் முற்பகுதி இல்லை . இதில் , சூதரொடு குமரித்தல மகிமை வினாவிடைச் 
சருக்கம் , திருநாட்டுச் சிறப்புச் சுருக்கம் . திருவகரச் சிறப்பு , குமரியெனும் பெயர் 
வரலாற்றுச் சருக்கம் , தேவி சகாயம் சேது மூலத்தலமென்ப வரலாறு , குகனாண்டேசுரச் 
சருக்கம் , இந்திரன் றவம்புரிச் சருக்கம் , அகத்தியேசுரச் சருக்கம் , மூர்த்தி விசேடந் 
தேவி தோற்றச் சுருக்கம் , சாவித்திரி காயத்திரி சரசோதி , வாணாசுரச் சங்காரச் 
சருக்கம் , கன்னி நாயகி , பூஞ்சோலை புகு சருக்கம் முதலான சருக்கங்கள் உள்ளன . 
சுவடி மிகச் சிதிலமாக உள்ளது . 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3517 


சுவடி எண் 1604 . 


உத்தர கீதை 


ஏடுகள் : 


89 


கி . எண்ணிக்கை : 1300 


அளவு : 241 x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : 


பகவான் கிருஷ்ணர் பொருள் : வேதாந்த . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் . 


ஹரி ஓம் நன்றாக ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி 

அர்ச்சுனனுக்கு உபதேசம் செய்தது 
ஸ்ரீ லெஷ்சிமி நாராயணன் மூர்த்தியே சகாயம் . 
அல்லல்போம் x X X x கைதொழுதக்கால் . 

ஸ்ரீ மகாபாரதத்தில் தற்ம சேத்திரமான குரு சேத்திரத்தில் 
அற்சுணன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியினுடைய கருணையினாலே 
பகவந்கீதை பதினெட்டு அத்தியாயம் உபதேசிக்கப்பட்டு 


முடிவு : 


அவனுக்குப் பொன்னும் ஓடும் சரியென்று சிரையும் 
கரியும் உண்டான அன்னமும் சரி . யோக வஸ்த்துக்கள் 
வந்ததினாலே சந்தோஷமில்லை யென்று விசாரமுமில்லை 

இப்படிக் கொத்த யோகீஷ்பரனே சீவன் முத்தன் . 

அத்தியாயம் 3 - க்கு கிரந்தம் 109. உத்தரகீதை 
எழுதிமுகிந்தது . சம்பூரணம் . ஸ்ரீ வேங்கடேச ஆசாரி 
திருப்பாதமே கெதி . ஸ்ரீ பரப்பிரம்மனே நம . 

ஸ்ரீரங்கநாதர் குருவே துணை . 


காலம் : 


விரோதி வருஷம் தை மாதம் 5 - ந் தேதி . 


குறிப்பு : 


இறைவன் கண்ணபிரான் அருச்சுணனுக்கு உபதேசித்த பகவத்கீதை 18 அத்தியா 
யத்தையும் . பார்த்தன் தன் யோகத்தினாலே மறந்ததனால் , மீண்டும் அதனை 
உபதேசிக்கும்படி கண்ணபிரனைக் கேட்க , அவர் 3 அத்தியாயங்களிலே இதனை 
உபதேசித்ருளினார் . 


7 


23- வது தொகுப்பு 


வரிசை எண் : 


3518 


சுவடிஎண் : 1605 


மந்திரத் திரட்டு 


எடுகள் : 7d கி . எண்ணிக்கை : 

1000 

அளவு : 14x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரங்கள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

யா ....... வகை ......யான 
மொடு கோரோசி ........... நன்றாய் விட்டு 


னா - ஃ .. 


..... 


முடிவு : 

கூரிக்கொள்ளப் பட்டி விஷ்ங்களெல்லாம் 
பாதை சுவாக்க அ 

அரி அரிசிவசிவ 
யென்று யிந்த மந்திரஞ் சொல்லி விஷ 

வும் விஷ மீளும் . 
குறிப்பு : 

இதில் , பலவகையான மந்திரங்களும் , அதற்கான சக்கரங்களும் உள்ளன . 
சிறப்பாக விஷம் இறங்க மந்திரங்கள் அதிகமாகக் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : " 3519 


சுவடி எண் : 1606 - a 


மும்மணிக் கோவை 


ஏடுகள் : 10 கி . எண்ணிக்கை : 800 

அளவு . : 18 / x 4 செ.மீ 
பக்கத்திற்கு : 15 வரிகள் ஆசிரியர் : பட்டினத்தார் பொருள் : கோவை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

ஹரி : ஓம் நன்றாக 
பட்டணத்தார் பாடல் 
தெய்வத் தாமரை 

த் தோடெனச் சிவந்து சிலம் ........ 
.... ற்றினாற் றனமாற்றிப் 
போற்றாது வவம்பு...... 


...... 


....... 


8 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


கரத்தினின் மாலயன் தண்கொண்டு நின்கழல் காட்டவல்ல 
வரத்தினை யீயும் முதல்வ பாமதி யொன்றுமிலேன் 
சிரத்திலுமா யென்றன் சிந்தைய தாகிவெண் காடனென்றுந் 
தரத்தினு மாயது நின்னடியாந் தெய்வத் தாமரையே ! 


- 30 


பட்டணத்தார் பாடல் மும்மணிக்கோவை முடிந்தது 

முற்றும் 
சிவாய நம குருவே துணை திருச்சிற்றம்பலம் . 
முத்துக்குமார சுவாமி தேசிகன் திருவடித் தாமரையே கெதி . 


குறிப்பு : 

இது . மூன்று வகைச் செய்யுட்களாலானது திருவளர் தாமரை என்று தொடங்கி 
‘ திருவளர் தாமரையே என்று முடிக்கிறார் . எழுத்துக்கள் மிக மிகச் சிறியனவாக 
உள்ளன . படிப்பதற்கே அரிதாக உள்ளன . ஏடுகள் ஒடிந்தும் , பொடிந்தும் உள்ளன . 


கூந்தற்பனை ஓலையில் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் 


: 


3520 


சுவடி எண் : 1606 - b 


கோயிற் புராணம் - வியாக்கிர பாதச் 

சருக்கம் 


ஏடுகள் : 33 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 181X 4 செ.மீ 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 
பொருள் : தல புராணம் 
எழுத்து : தமிழ் . 


ஆசிரியர் : கொற்றவன்குடி உமாபதி -சிவாச்சாரியார் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


பொற்பதப் பொதுவார் புலியூர் புகழ் 
சொற்பதப் பொருளாகுவர் தூயவ 
ரற்பகற் றொழ வாழணி கோபுரக் 
கற்பகத் தனியானை கழல்களே ! 


- 1 


23 - வது தொகுப்பு 


9 


( முடிவு : 


மழை வழங்குக மன்னவ னோங்குக 
பிழையில் பல்வள மெல்லாம் பிறங்குக 
தழைகவஞ் செழுத்தோசை தரையெலாம் 
பழையன வதிக சைவம் பரிக்கவே . 


53 


- 


திருவிழாச் சருக்கம் முற்றும் . கோயிற்புராணம் முற்றும் . 
ஆக சருக்கம் 5 - க்குத் திருவிருத்தம் 415. திருச்சிற்றம்பலம் . 
சாலிய வாபீசர காந்திமதியம்மன் பாதாரவிந்தமே கெதி 
அம்பலவாணதேசிகன் பாதார விந்தமே கெதி 
முத்துகுக் குமாரசுவாமி தேசிகன் பாதார விந்தமே கெதி 


காலம் : 


965 - ஆம் வருஷம் கார்த்திகை மாதம் 14 - ந் தேதி 
முடிந்தது . திருமலைக் கொழுந்து விநாயகன் பாதார விந்தமே கெதி 
சொக்கலிங்க மீனாட்சி திருவடித் தாமரையே கெதி 

குமரன் திருவடித்தாமரையே கெதி 


குறிப்பு 


இது , சிதம்பரத்தின் வரலாறு கூறுவது . வியாக்கிர பாதச் சருக்கம் முதலாக 
திருவிழாச் சருக்கம் ஈறாக 5 சருக்கங்களையுடையது . 


இது , எமது சுவடி எண் 318 / D.502 போன்றது . அச்சிடப்பட்டுள்ளது . கூந்தற் 
பனை ஏட்டில் மிக மிகச் சிறு எழுத்துக்களால் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 3521 


சுவடி எண் : 


1606 - c 


திருவாலவாய்க் 

பாய்க் கட்டளை 


எடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 18 x 4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
சித்தாந்தம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 
கைக்குலவு ஞானக் களிற்றொரு முக்கட் கடத்து 
மிக்குலவு சித்தி விநாயகர் - பொய்க்குலவா 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


மட்டள வில்லாத சிவம்வாய்த்து திருவாலவாய்க் 
கட்டளைக்குன் பாதமே காப்பு . 

திருச்சிற்றம் பலம் 


நூல் 
பதியிலக்கணம் 
பதிபசு பாசமூன்று மனாதி நித்திய மினனகளிந் 
பதியாவது பரிபூரண BF யொன்றாய் அறிவுக்கறிவாய் 
நின்மலமா யுயிர்க்குயிராய்க் குறியுங் குணமுமில்லாததா 
யருவு முருவு 


முடிவு : 

தானும் அருளும் நிற்கிற முறமை அறிந்து 
அறிவினாலே முத்தி பஞ்சாக்கரத்தைச் 
செவியாமல்ச் செவிப்பதே . அதுவும் கூடாதாகில் 
ஞான நூலோதிச் சிந்தித்தும் அந்தரியாகம் பண்ணவும் 
இப்படிச் செய்ய உண்மை வந்து கூடும் இப்படி ... 

முந்தலமுதலாக வந்த ............ 
குறிப்பு : 

இது . கூந்தற் பனையில் எழுதப்பட்டுளது . சைவசித்தாந்தக் 
கூறப்பட்டுளது . ஏடுகள் ஒடிந்துள்னன . 


கட்டளையாகக் 


தன் பின்னர் தொடக்கம் முடிவு இல்லாத சித்தா நீத ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3522 . 


சுவடி எண் : 1807 - a 


விருத்த கிரிப் புராணம் 

. 


ஏடுகள் : 100 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 16x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7-9 : வரிகள் 

ஆசிரியர் : ஞானக்கூத்த சிவப்பிரகாசதேசிகர் 
பொருள் : தலபுராணம் 

நிலைமை மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 
திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்க 
X 

XX 

X 
பெருகும் ஆழத்துப் பிள்ளையைப் போற்றுவாம் 


X 


11 


23 - வது தொகுப்பு 


நூல் பாயிரம் 
திருமாலு நான்முகனுந் தேவர் கோவும் 

தேவர்களு யாவர்களுஞ் சிந்தையாலு 
மருவாய மறையாலு மளவை யாலு 

மளப்பரிதா -யகண்டிதமாய் நின்ற மூர்த்தி 


மவு . 


திங்கள் மும்மழை பெய்யச் செழும்புவி 
பொங்கி வாழ்க புரவல னோங்குக . 
நங்கள் சங்கரன் பூசை நலம் பெற 
சங்கர னடியார்கள் தழைக்கவே . 

--28 
சசிவன்னச் சருக்கம் முற்றும் . ஆகச்சருக்கம் பதினேழுக்குந் 
திருவிருத்தம் - திருமுது குன்றப் புராணம் முற்றும் ; திருச்சிற்றம்பலம் . 
ஊத்துமலை வீராணம் 

மனாயகம் . முது கிரிப்புராணம் எழுதி 
முகித்தேன் . முதுகுன் றீசர் துணை . சிவமயம் . 


- 


காலம் : 


984 - ஆம் வருஷம் கார்த்திகை மாதம் 23 - ஆம் தேதி முகிந்தது 


குறிப்பு : 


இதன் கடைசிப் பக்கத்தில் சருக்க அட்டவணை உள்ளது . ஏடுகள் சல்லடைக்கண் , 
ணாக உள்ளன . 18 சருக்கங்களையுடையது . 

இது , எமது சுவடி எண் 268 / D - 473 . போன்றது . 


வரிசை எண் : 3523 


சுவடி எண் : 1607 - b 


திருவெம்பாவை 


ஏடுகள் : 9 

கி . "எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : மாணிக்கவாசகர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


அளவு : 16x3 செமீ . 

பொருள் : திருமுறை 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஆதியுமந்தமு மில்லா வரும் பொருஞ் 

சோதியை யாம்பாடக் கேட்டேயும் 
வாட்டடங்கன் மாதே வளரு தியோ 

வன்செவியோ நின்செவி தான் 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


வெங்கை யுனக்கல்லா தெப்பணியும் செய்யற்க 
கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணற்க 
விங்கிப்பரிசே யெமக்கெங்கோ னல்குதியே 
லெங்கெழிலென் ஞஈயிறெமக்கேலோ ரெம்பாவாய் 


-1g. 


குறிப்பு : 


இதில் , கடைசிப் பாட்டு இல்லை . ஏடுகள் சல்லடைக்கண்ணாக உள்னன . 
நூல் அச்சிடப்பட்டுள்ளது . 


ts 


வரிசை எண் : 352 


சுவடி எண் : 1607 - c 


திருமுருகாற்றுப் படை 


ஏடுகள் : 


14 


கி . எண்ணிக்கை : 


3.00 


அளவு : 16x3 செ ... 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : நக்கீரர் 


பொருள் : திருமுறை 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


மூழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் , 


தொடக்கம் : 


குமரன் துணை 
ஒருமுருகா வென்றனுளங்குளிர வுவந்துடனே 


+ 


திருமுருகாற்றுப் படையுட னெழுந்தருள் சேவகனே ; 
சிவனே தெய்வம் . 

திருப்பரங்குன் றம் 
உலக முவப்ப வலனேர்பு திரிதரு 
பலர் புகழ் ஞாயிறு கடற்கண் டாஅங் 
கோவற விமைக்குஞ் சேண்விளங் சுவிரொய 


முடிவு : 


றிழும்மென விழிதரு மருவிப் பழமுதிர்சோலை 

மலைகிழ வோனே ! 
குன்றமெறிந்தாய் குரைகடலிற் சூர்தடிந்தாய் 


குன்றமெறிந்தமை 


வீரன்கைவேல் 


13 


* 23 - வது தொகுப்பு 


நக்கீர தேவரருளிச் செய்த 

திருமுருகாற்றுப்படை முற்றும் . 


குறிப்பு : 


ஏடுகள் சல்லடைக்கண்ணாக உள்ளன . 


இது , எமது சுவடி வண் 639 / D - 541 போன்றது . இது , சங்க இலக்கியம் பத்துப் 
பாட்டில் முதற்பாட்டாக வுளது . 


வரிசை எண் : 3525 


சுவடி எண் : 1607 - d 


( சதுரங்க பந்தம் ) 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 16x3 செ.மீ. 


பக்கத்திற்த : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தனிப்பாடல் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஒன்றுபன் னொன்று பின் ........ வதியா 
யிருப னெட்டு வென்றியுள முப்பானாலு 


( முடிவு : 


விருபன்னெழு பகர்ந்த முப்பத்தி மூன்றும் 
கொண்ட சொற்ப புராண மாக 
சூ ..... முனி பாதம் போற்றி க ....... ணடவா 
தால் தானைக் கணக்கிற்குங் கலை வல்லோரே ! 

முற்றும் 
சிவமயம் 


குறிப்பு : 

தலைப்பு அறியக்கூடவில்லை . பூச்சரித்துள்ளதால் எழுத்துக்கள் முழுமையாகத் 
தெரியவில்லை . ஏடுகள் சல்லடைக் கண்ணாக உள்ளன . 


எண்களாலேயே பாடல்கள் புனையப்பட்டுள்ளன . 


* - * 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3526 


சுவடி எண் : 


1603 


நளன் கதை 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 

1500 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : புகழேந்தி 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


அளவு : 28X4 செ ... 
பொருள் : பிரசித்த காவியம் 
எழுத்து : தமிழ் - 


தொடக்கம் : 


புகளெந்தி பாடல் 


கலாப மயிலிருந்த பாகத்தர் கங்கை 
யுலாவுஞ் சடைமே லுறையு- நிலாவை 
வழிவார்த் தாலன்ன மா நீற்றர் நாகங் 
கழியவார்த் தார் நமக்கோர் காப்பு . 


முடிவு : 


ஏவார் சிலைக்கை யிராம சரம்போலத் 
தாவா மொழிச்சத் திரன் சுவர்க்கிப்- பாவாணர் 
முத்துரைக்சு நின்றார் முகமலர்ந்து மங்கலச்சொல் 
வந்துரைப்ப வீற்றிருந்தான் வாழ்ந்து 


--434 


நளன் கதை முற்றும் 
காந்திமதியம்மன் துணை . 


காலம் : 


943 - ஆம் வருஷம் தை மாதம் 16 - ந் தேதி எழுதி முகிந்தது . முத்துகுமாரசாமி 
ஓதுவாமூர்த்தி ஏடு . ராசப்பன் கையெழுத்து நன்றாக 


குறிப்பு : 


இது , புகழேந்திப் புலவர் எழுதிய நளவெண்பாவின் வேறுபட்டது போல் 
காணப்படுகிறது . ஆனால் புககேழந்திப் 

புலவரும் , சந்திரன் 

சுவர்கியாரும் 
காணப்படுகின்றனர் . உட்பிரிவுத் தலைப்புகள் 

ஏதும் இல்லை . வெண்பாக்கள் 
நன்றாக உள்ளன . 


ஏடுகள் சல்லடைக் கண்ணாக உள்ளன . முதலில் 2 எடுகள் தெலுங்கு 
எழுத்துக்களைக் கொண்டுள்ளன . பின்னர் ஒரு ஏட்டில் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
முதலிரண்டு பாடல்கள் உள்ளன . 


15 


23 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3527 


சுவடி எண் ; 1609 


சௌந்தரிய லகரி 


உரையுடன் 


ஏடுகள் : 116 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 3000 அளவு : 29x3 செ.மீ 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


சைவத்தோத்திரங்கள் 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


காப்பு 


பிறைத வழு மெயிறொன்ற 

தொழுவாம் 
சவுந்தரியலகரி , ஆனந்தலகரி , பரமானந்தலகரி - இவையென்னு 

மலங்காரங் காண்க . 


பாயிரம் 
மொழிந்த மறை நூலியற்று முகபடா மணிந்து முதுஞான தானம் 
பொழிந்துதன திணைமணியென் றிருசுடரும் புனைகளிற்றைப் போற்றல் 

செய்வாம் . 


முடிவு : 


வேத நுண்பொருளாதி சுந்தரி வீரடங்கலு மோதவே 
யீதயர்ந்து விடர் சொலுங் கவிராச பண்டிதன் வீரையான் 
நாதரஞ்சசிதாள் பெருந்திரு நாம மொன்பது நூறுமே 
யோதி நன் பல போகமுஞ் சிவலோகமும் பெறுவார்களே ! 


- 104 


காலம் : 


சருவசித்தி வருஷம் சித்திரை மாதம் 19 - ந்தேதி சோமவாரனாள் ஆத்தியமான 
கரந் தெற்கு சூரிலிருக்கும் கெணபதியா. பிள்ளை சுயவாகன . புத்திரன் அய்யாச்சாமி 
சவுந்தரியலகரி யுரை பாடலெழுதி நிறைந்தது . முற்றும் . 


மேற்படியான் மாதுரியமான சவுந்தரியலகரி வடமொழியான மதுரம் பொருந்திய 
வாக்கியமான செவடியை எடுத்து வாசித்திடு வோர்கள் திரும்பக்குடுக்கும்படி தயவு 
செய்யவும் 

வால சரசுவதி துணை செய்ய வேண்டியது . 


குறிப்பு : 

இது . எமது சுவடி 465 / D - 930 போன்றது . சுவடி சீல்லடைக்கண்ணாக உள்ளது . 


X 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3528 


சுவடி எண் : 1610 


திருக்குறள் 


ஏடுகள் : 70 


கி . எண்ணிக்கை : 


800 


அளவு : 25x 2 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : திருவள்ளுவர் 


பொருள் : 


இலக்கியம் 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ணோட்ட மென்னுங் கழிபெருங் காரிகை 
யுண்மையா லுண்டிவ் வுலகு 


முடிவு : 


... 


த்துக் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப்பெறின் 

காமத்துப்பால் முற்றும் 


குறிப்பு : 


இதில் , முதல் 57 ஏடுகள் இல்லை . 
லரித்தும் , மடிந்தும் ஒடிந்தும் உள்ளன 


எழுத்துக்கள் தெளிவாக உள்னன . செல் 


8 


வரிசை எண் : 3729 


சுவடி எண் : 1611 - a 


திருச்சிற்றம்பலக் கோவை (திருக்கோவையார் ) 


ஏடுகள் : - 66 


கி . எண்ணிக்கை : 4000 


அளவு : 22X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : மாணிக்கவாசசும் பொருள் : திருமுறை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 
எண்ணிறைந்த தில்லை யெழுகோ புரந்திகழக் 
கண்ணிறைந்து நின்றருளுங் கற்பகம் - நண்ணியசீர்த் 
தேனூறு செஞ்சொற் றிருக்கோவை யென்கின்ற 
நானூறு மென் மனத்தே நல்கு . 


23 - வது தொகுப்பு 


17 


நூல் 


திருவளர் தாமரை சீர்வளர் காவிகளீ சர் தில்லை 
குருவளர் பூங்குமிழ் கோங்குபைங் காந்தற்கொண் டோங்குதெய்வ 


முடிவு : 

காரணி கற்பகங் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் 
சீரணி சிந்தா மணியணி தில்லைச் சிவனடிக்குத் 
தாரணி கொன்றையன் றக்கோர் தஞ்சங்க நிதிவிதிசே 
ரூருணி யுற்றவர்க் கூரன் மற் றியாவர்க்கு மூதியமே ! 

இரும்பரிசி லேற்றவர்க் கருளி 
விரும்பினர் மகிழ மேவுது லுரைத்தது . 
பரத்தை பிரிக முற்றும் , 

திருச்சிற்றம்பலம் 


400 


திருச்சிற்றம் பலக்கோவை முற்றும் 
திருவாத வூராணி திருவடிவாழ்க 
தெய்வசிகாமணி தேசிகன் றுணை . 


இதன் பின்னர் : தொடக்கம் . 


கோதிலியிற்கை பதினெட்டுப் பாங்கற் கூட்ட முப்பான் 
றீதில காந்துறை பத்தொன்று பாங்கி தெளிவிலைய்ய 
மோது பொ .... ழினொடு நாண் நாட்டமைந் தொண்ணுதல்சேர் 
மாதுண் மதிந் நடுங்க நாட்டமொன்று மடலே 


1 . 


முடிவு . 
திருவளர் காரணி யென நானூறு 
மருவிய விருபத் தெட்டென வகுத்து 


-29 


முன்னோன் சொன்ன முத நூற் பொருளை 
நன்னூற் ( பிரி ) வா நவின்றிசி னோரே ! 


- 30 


திருச்சிற்றம்பலம் 
குருமுருகன் றுணை . அம்பல வாணனே துணை . 


காலம் : 

971 - ஆம் வருஷம் இராட்சத வருஷம் தை மாதம் 27 - ஆம் தேதி மந்தவாரமும் 
உத்திராட நட்சத்திரமும் கூடின சுபதினத்தில் திருச்சிற்றம்பலக் கோவை யெழுதினது 
முற்றும் . 

விளங்குளம் பாளைய மங்கை வள காட்டில் ஸ்ரீ திரிபுராந்தக வீசுரர் ஆவுடைம்மன் 
பாதராவிந்தமே துணை . 

நயினார் துணை , இராசகோபாலசுவாமி துணை . 
2 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் திருப்பாற்கடல் திருமடத்தில் எழுந்தருளி 
யிருந்தபோது , ஒருநாளிரவு அம்பலவன் அந்தனர் உருவொடு வந்து , நீர் இதுவரை 
பாடிய பாடல்களை எல்லாம் சொல்லுங்கள் எழுதிக் கொள்கிறேன் என்று சொல்ல , 
அதன்படி , அவர் சொல்ல இறைவன் எழுதினார் . அத்திருவாசகத்தில் மிகச் சுவை 
யாக இருந்த திருவெம்பாவையை எழுதி மகிழ்ந்த பிற்றை , பாவை பாடிய வாயால் 
ஒரு கோவை பாடுக எனக் கேட்டலும் மாணிக்கவாசகர் திருச்சிற்றம்பலக் கோவை 
என்னும் திருக்கோவையாரைப் பாட் அதனையும் ஏட்டில் எழுதி பின் ; மாணிக்க 
வாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பல முடையான் கையெழுத்து எனக் கைச்சாத் - 
திட்டு மறைந் தருளினார் . அதுவே இக்கோவையாகும் . 


இது , எமது சவடி எண் 1469 / D - 2022 போன்றது . ஏடுகள் ஒடிந்தும் , மடிந்தும் ,. 
செல்லரித்தும் உள்ளன . சில பத்திகள் படிப்பதற்கே அருமையாக உள்ளன . 


வரிசை எண் : 


3530 


சுவடி எண் : 


1611.b 


திருவாலவாய்க் கட்டளை 


ஏடுகள் : 12 


எண்ணிக்கை : 


300 


அளவு : 22 x 4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


சிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


சைவ சித்தாந்த சாத்திரம் 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
கைக்குலவு ஞானக் களிறேமுக் கட்கடத்து 
மெய்க்குலவுஞ் சித்தி விநாயகர் - பொய்க்குலவா 
மட்டளவி லாதசிவன் வாய்த்ததிரு வாலவாய்க் 
கட்டளைக்குன் பாதமே காப்பு . 

பதிபசு பாசமூன்று மனாதி . நித்திய மிவைகளிற் 
பதியாவது ஒன்றாய் பரிபூரணமா யறிவுக் கறிவாய் 
நின்மலமா யுயிர்க் குயிராய்க் குறியுங் குணமு மில்லாததாய் 


23 - வது தொகுப்பு 


19 


முடிவு : 


வுண்மை வந்து கூடு மிந்தப்படியே நெலத்தழுந்தல் முதலாக 
யெந்த நிலையிலே நின்றா......... பூசா சிவனையுந் 
திருக்கோயிலையுந் திருவேடத்தையும் வழிபட வென்றது . 
திருவாலவாய்க் கட்டளை முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 
திருவம்பலம் - திருச்சிற்றம்பலம் . 


குறிப்பு : 

இது , சைவ சித்தாந்தத்தின் நெறி முறைகளைக் கட்டளையிட்டுச் சொல்வது , 
இதன் இறுதிப்பகுதி சிவஞான போதத்தின் கடைசிப் பாடலை நினைவூட்டுகின்றது . 


ஏடுகள் ஒடிந்தும் , மடிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . 


வரிசை எண் : 


3531 


சுவடி எண் : 


1611 - c 


போற்றிப் பஃறொடை 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 


22X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : உமாபதி சிவாச்சாரியார் 


பொருள் : 


சைவ சித்தாந்த சாத்திரம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூமன்னு நான்முகத்தோன் புத்தேளி ராங்கவர்கோன் 
மாமன்னு சோதி மணிமார்பன் - நாமன்னு 
வேதம்வே தாந்தம் விளக்குஞ்செய் விந்துவுட 
னாதநா தாந்த நடுவேதம் 


முடிவு : 


மானந்த மாக்கடலில் ......... தெளித்துத் 
தானறிந்து செய்யுந் தகுதியினா - லூனுயிர்தான் 
முன் கண்ட காலத்து நீங்காத முன்னோனை 
யென்னென்று போற்றிசைப்பேன் யான் . 


போற்றிப் பஃறொடை முற்றும் 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது ,, சைவ சிந்தாந்த சாத்திரங்கள் பதினான்கனுள் ஒன்று . இது எமது சுவடி 
எண் 553 - a / D - 714 பேன்ேறது . மேலும் எண் 298 - kjD - 835 போன்றது . 


ஏடுகள் மிக மிகப் பழுது . ஒடித்து , முறிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . 


வரிசை எண் : 


3532 


சுவடி எண் : 1611 - d 


( வைத்தியத் ) திரட்டுச் சூத்திரம் 


ஏடுகள் : 22 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 22x 4 செ.மீ. 


பொருள் : மருத்துவம் 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
கற்மாந்திர மாகவென்றால் கருவைக் கேளு 

கண்ணாடி வட்டத்து ளொளியைப் பாரு 
கறமாந்திர மாகவென்றால் கற்பங் கொள்ளு 

கருவான பூரணத்தின் அமுற்த முண்ணு 
கற்மாந்திர மாகவென்ற காலைக் கூட 

கன்னியர்மே லாக்சவீட்டுக் குகையைக் காரு 


........ 


சடிவு : 

...... ரிந்துபாரு மெய்யான குருபதத்தைப் போற்றி 
திரட்டு சூத்திரந்தான் முற்றே ! 

-102 
குருபாத்மே கெதி . 

செய்யவும் 

இச் சாத்திர மெழுதி முகிர்த்தேன் சித்திர புத்திரன் . 
குறிப்பு : 

இதற்குத் தலைப்பு காணப்படவில்லை . திரட்டுச் சாத்திர மென்றுளது .. 
முன்னர் பூச்சியரித்துளது . 


UT 


ஏடுகள் ஒடிந்தும் , முறிந்தும் செல்லரித்தும் உள்ளன . 


23 - து தொகுப்பு 


21 


வரிசை எண் : 


3533 


சுவடி எண் : 


1611 - e 


கோரக்கர் வைத்தியம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 22X4 செ.மீ. 


ஆசிரியர் : கோரக்கர் 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது 


பொருள் : மருத்துவம் 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


... 


தொடக்கம் : 

கோரக்கர் மூலி ... 
நேரொக்கக் கொண்டு நேரறிவா ரில்லை 
நேரொக்கக் கொண்டு நேரறி வாளர்க்கு 

ரொக்கப் பாயுஞ் சிவபதந் தானே 


-1 


முடிவு : 


சோதிக்க நின்றதெல்லாந் தரும் 
பத்தி செய்யாமல் பளிக் 
நாளு மிடைவார் நாசிலே . 


......... 


வெத்தன 


-29 


குறிப்பு : 

ஏடுகள் ஒடிந்தும் , பொடிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . 


வரிசை எண் : 3534 


சுவடி எண் : 1611 - f 


வைத்தியம் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 22X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை ; முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


செய்யவென்றால் வன் கருவுங் கூட்டே 


5 


கூட்டுவது திலத்ததுக் காதி யென்ன 
கோரோசினை புழுகு கருவுங் கூட்டு 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


குருவறியச் சாத்தியமாக் குறிப்பைச் சொன்னேன் 

மனங்கமழுஞ் சீஷன்வந்தால் மையை மட்டும் 
மறைத்து நீ மற்றதெல்லாஞ் சொல்லு சொல்லே 


- 26 


குறிப்பு 

இதன் , ஏடுகள் ஒடிந்தும் , மடிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . முதல் ஏடு இல்லாத 
தால் தலைப்புகாண இயலவில்லை . 2 - வது ஏட்டிலிருந்தும் 5 - வது ஏடுவரை உள்ளன . 


வரிசை எண் : 3535 


சுவடி எண் : 1612 - a 


திருக்குறள் ( மூலம் ) 


ஏடுகள் : 


62 


கி . எண்ணிக்கை : 


1500 


அளவு : 19X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : நீதி நூல் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


( பெ ) றுமவற்றுள் யாமறிவ தில்லை யறிவறிந்த 
மக்கட்பே ) றல்ல பிற . 


முடி 0 ) : 


ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் . 


காமத்துப் பால் முற்றும் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 70 / 0-132 , போன்றது . ஏடுகள் ஒடிந்தும் , சிதைந்தும் , 
பூச்சியரித்தும் உள்ளன . முதல் 3 ஏடுகள் இல்லை , 4,5,6 வது ஏடுகள் தலைப்பு 
முறிந்துள்ளன . 


23 - வது தொகுப்பு 


23 


வரிசை எண் : 


3536 


சுவடி எண் : 


1612 - b 


திருவள்ளுவ மாலை 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை: 100 


அளவு : 19x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : பலர் 


பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


திருத்தகு தெய்வத் திருவள் ளுவரோ 
டுருத்தகு நற்பலகை யொக்க --விருத்தி 
யுருத்திர சன்ம ரெனவுரைத்து வானி 
னெருக்கவோ வென்றதோர் சொல் 


முடிவு : 


அறமுரைத்தா னும்புலவ னாழிசூழ் முப்பாற் 
றிற முரைத்தா னும்புலவன் றேரிற் - குறுமுனிவன் 
றானும் புலலன்றரணி பொறுக்குமோ 
யானும் புலவனென்றக் கால் . 


-56 


குறிப்பு : 


இது . எமது சுவடி 

எண் 69 - b / D - 131 போன்றது . அதில் 50 செய்யுட்களே 
உள்ளன . இதில் 56 செய்யுட்கள் உள்ளன . 

இதில் , திருக்குறளின் பெருமையையும் , திருவள்ளுவரின் பெருமையையும் , 56 
புலவர்கள் சிறப்புப் பாயிரமாகக் கூறியுள்ளனர் . இந்நூல் நூலாசிரியர் திருவள்ளுவர் 
காலத்திலேயே இயற்றப்பட்டதென்று பலரும் கூறுவர் . 


வரிசை எண் : 


3537 


சுவடி எண் : 1612-0 


சைவத் தோத்திரம் 


. 


ஏடுகள் : 1 எண்ணிக்கை : 25 

அளவு : 1984 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அண்ண லருளா லருளுஞ் சிவாகம 
மெண்ணிலி கோடி தொகுத்திடு மாயினு 
மண்ண ந்தவ 

யாவிடி 
மெண்ணிலி கோடியு நீர்மே லெழுத்தே . 


-1 


முடிவு : 


( தக்கன் ) றன் வேழ்வி தகாத தநல்வீரர்பாற் 
றக்கன் றன் வேழ்வியிற் றாமோதரன் றானுஞ் 
சக்கரந் தன்னைச் சசிமுடிமேல்விட 
வக்கியு மிழந்தது வாயுக் காத்திலே . 


-5 


குறிப்பு : 
தலைப்பு இன்மையால் 

இன்ன நூலென்றறிவதற்கில்லை . இதன் பின்னர் 
வெற்றேடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3538 


சுவடி எண் ; 1613 


மூதுரை வெண்பா 


ஏடுகள் : 


6 


கி . எண்ணிக்கை : 


100 


அளவு : 42x3 செ.மீ. 


ஆசிரியர் : ஔவையார் 


பக்கத்திற்கு ! 4 வரிகள் 
நிலைமை : 


பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


நன்றி யொருவர்க்குச் செய்தக்கா லந்நன்றி 
என்று தருங்கொல் லெனவேண்டாம் - நின்று 
தளரா வளர்தெங்குந் தானுண்ட நீரைத் 
தலையாலே தாந்தருத லால் . 


-1 


முடிவு : 


நஞ்சுடமை தானறிந்து நாகங் கருந்துரையில் 
அஞ்சாமலத் தனிக்கிடக்கும் நீர்ப்பாம்பு - நெஞ்சங் 
காவுடையார் தம்மைக் காற்பர் தாள்வில்லா 
நெஞ்சத் தவர் . 


23 - வது தொகுப்பு 


25 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 718 - b / D - 168 போன்றது . இதனை , வாக்குண்டாம் 
எனவும் கூறுவர் . “ வாக்குண்டாம் , நல்ல மன முண்டாம் ” எனத் தொடங்கும் செய்யுள் 
இதில் இல்லை . 


23 


வரிசை எண் : 31-39 


சுவடி எண் : 1614 


திருக்குறள் 


மூலம் 


அளவு : 26X4 செ.மீ. 


ஏடுகள் - 60 

கி . எண்ணிக்கை : 2500 
யக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : நீதி நூல் 


மிக மிகப் பழுது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( இல்வாழ்வா னென்பா ) னியல்புடைய மூவர்க்கு 
நல்லாற்றி னின்ற ( துணை ) . 


முடிவு : 


ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் . 


- 1330 


குமரன் துணை . 


காலம் : 


961 - ஆம் வருடம் புரட்டாசி மாதம் .......... வெள்ளிக்கிழமையு மனுட 
நட்சேத்திரமுங் கூடின சுபதினத்தி னன்று எழுதி முகிந்தேன் 

விராசா பொன் அகழப்பன் 


திருமலைக் கொழுந்த வினாய சுன் துணை 

குமரன் துணை 
வேலு மயிலுந் துணை . வீரவாகு மூர்த்தி பாதரா விந்தமே கெதி . 


குறிப்பு 

ஏடுகள் ஒடிந்தும் , முறிந்தும் பூச்சியரித்தும் உள்ளன . முதல் 4 ஏடுகள் இல்லை . 
இது , எமது சுவடி எண் 70 / D - 132 போன்றது . 


26 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3510: 


சுவடிஎண் . 1615 


நைடதம் . முலம் 


ஏடுகள் : 40 

கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 32x 4 செமீ .. 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : அதிவீராமபாண்டியன் 

பொருள் : 
பிரசித்த காவியம் நிலைமை : 

மிக மிகப் பழுது . 

முழுமை : முற்றற்றது . 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


.... ... 


.. ....... 


குளிர்பளிக்கு 
வெளிமுகட் டுயர் வெண் மிக 
வெங் சுதிர்........... தென் ..... 


அகள் வான் 

வொளி.கொளும் 


.... 


முடிவு : 


வளர்க்குஞ் சிறைதூவி வண்டறுகா றும்பி 
யளிக்குங் ( குலவு ) DIP னார்ப்பு - களிக்குஞ் 
சுரும்பு மதுகரஞ் சூழ்விளரி பாட்டு 
முருந்தெயிற்று மாதர்க்கு முன் 


30 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 184 / D - 184 போன்றது . முன் ஏடுகள் இல்லை , 
ஏடுகள் மடிந்தும் , பொடிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . 


வரிசை எண் : 3541 


சுவடி எண் : 1616 


அம்பிகாபதிக் கோவை 


1 


ஏடுகள் : 73 


கி : எண்ணிக்கை : 8000 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அம்பிகாபதி 


அளவு : 32x3 செ.மீ 

சிற்றிலக்கியம் 
எழுத்து : தமிழ் . 


பொருள் : 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது . 


27 


23 -வது தொகுப்பு 


தொடக்கம் : 


........... 


-1 .... 


..... 


தரும்பி 
மேவுங் கமலமலர்ந் தல்லிவாய் விம்மு தேன்பொதிந்து 
தரவுஞ் சிறைவரி வண்டினங் கொண்டு தழையவிழ்பூங் 
காவின் புறம்படர் வல்லிகண் டேகண் களிகொண்டதே . 


முடிவு : 


பொருள் கொண்டழிய 
முறத் தென்று ஞாலம் புகலுகென்றே 
பொருள் 

யிற் பிரிவுரைத்தல் 


- 477 


வேலுங் கயலு மனையகண்ணாள் சதங்கைக் கா 


குறிப்பு : 

ஏடுகள் முறிந்தும் , ஒடிந்தும் பூச்சியரித்தும் உள்ளன . முதலேடு முன் பகுதி ஒடிந் 
துளது . கோவை 400 செய்யுட்களே உடையதாதல் வேண்டும் . இக்கோவை 477 - க்கு 
மேலும் உளது . 


வரிசை எண் : 3542 


சுவடி எண் : 1617 - a 


மீனாட்சியம்மன் இரட்டைமணி மாலை 


ஏடுகள் : 


1 


கி . எண்ணிக்கை : 80 


அளவு : 26X4 செ.மீ. 


பக்கத்திறது : 12 வரிகள் 


ஆசிரியர் : குமரகுருபரர் 


பொருள் : சிற்றிலக்கியம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கார்பூத்த கண்டத்தெம் கண்ணுதலார்க் கீரேழு 
பார்பூத்த பச்சைப் பசுங்கொம்பே -- . சீர்கொள் 
கடம்பவனத் தாயே நின் கண்ணருள்பெற் றாரே 
யிடம்பவனத் தாயே யிரார் . 


முடிவு : 


............ 


பொருவால வாயெட்டுப் போர்க்களிறே 

கொண்ட 
திருவால வாய்மருந் தேதென்னர் கோன்பெற்ற தெள்ளமுதே 


12 


தென்மலை 


திருநாடும் வெள்ளிமலை 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


ஏடுகள் ஒடிந்தும் . பூச்சியரித்தும் உளது . பின் ஏடுகள் இல்லை . தலைப்பு ஏரு 
முன் பகுதி முறிந்துளது . 


வரிசை எண் : 3543 


சுவடி எண் : 1617- 6 


சிவகாமியம்மை இரட்டைமணி மாலை 


எடுகள் : 1 

) 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 26X4 செ.மீ. 


பக்கத்திற்கு ! 12 வரிகள் 


ஆசிரியர் : குமகு நபரத்தம்பிரான் 


பொருள் : 


சிற்றிலக்கியம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது. 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


... லி யல்லிக் கமலத் 
திருவல்லி தில்லைச் சிவகாம் 


முடிவு : 


தெருவற வோடித் திருரீ தருமால் 
மற்றுன் சீ ... த்தி கொண்டே . 


-20 


குமரகுருபரத் தம்பிரான் பாடின - சிதம் பரஞ் 
சிவகாமியம்மை யிரட்டைமணி மாலை 

முற்றும் . 


குறிப்பு : 
இதுவும் , மிகச் 

சிதிலமாயுளதால் செய்யுட்கள் தெளிவில்லை . தொடக்க ஏடு 
இல்லை. 5- வது பாடலிலிருந்து தோடங்குகிறது . 2 -வது ஏடும். 3-வது எடும் பாதி 
யாக முறிந்துள்ளன . 


3 - வது தொகுப் 


29 


வரிசை எண் : 3544 


சுவடி எண் : 


1617.0 


சிதம்பர மும்மணிக் கோவை 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 


26X4 செ.மீ. 


ஏடுகள் : 8 
யக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : குமரகுருபரர் 


பொருள் : சிற்றிலக்கியம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


செம்மணிக்கோ வைக்கதிர்சூழ் தில்லைச்சிற் றம்பலவர் 
மும்மணிக்கோ வைக்குவந்து முன் நிற்கு - மெம்மணிக்கோ 
வஞ்சக்க ாக்கற்ப கத்தா னிறைஞ்சு.......... 
கஞ்சக் காக்கற்பகம் .1 


முடிவு : 


2. நடிக்கச் சிவந்தது மன்றெம் பிராட்டி நறுந்தளிர்க்கை 
பிடிக்கச் சிவந்தன போலுங்கேட் டேன்புர மூன்று மன்று 
பொடிக்கச் சிவந்த நகைத்தில்லை யான் மலர்ப் பூங்கழலே 


-30 . 


சிதம்பர மும்மணிக் கோவை 

முற்றியது . 


குறிப்பு : 

ஏடுகள் சல்லடைக்கண்ணாக உள்ளதால் எழுத்துக்கள் உருவறிய முடியவில்லை . 
அச்சாகியுள்ளது இந்நூல் . 

1. பூச்சியரித்துள்ளதால் எழுத்துக்கள் சரியாகக் காணப்படவில்லை 
2. 3 வரிகளே உள்ளன . 


வரிசை எண் : 3545 


சுவடிாண் : 1617 - d 


பிரயோக விவேக வுரை 


ஏடுகள் : 80 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 26x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-14 வரிகள் ஆசிரியர் : சுப்பிரமணியக்கவிராயர் பொருள் : 
இலக்கணம் 

நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


30 


தமிழ்ச் சுவடிகளின் ! 


தொடக்கம் : 


நீர்கொண்ட செ ........ னினி நீழ்கடல் சூழ 
பார் கொண்ட 

அங்கி 
யேர் கொண்ட சொற் பிரயோக விவேகம் விளம்புவனே 


1 . 


த்தச் சாத்திரத்தை யான் கூறுகின்றே னெற்றவாறு 
வடமொழிப் பிரயோக விவேகத்தினுஞ் சொல்லிலக் . 
.... ங் கூறாமையிற் சொற் பிரயோக விவேக மென்றாம் 

மயேசுரன் பிரணினிக் காசாரிய 
பாணினீயமும் இந்திர வியாகரணமும் என் க . 
அயிந்திர நிறைந்த தொல்காப்பிய 


....... 


முடிவு : 


தெனாக்கலென உம்பர்க்குரிய பிரயோக 
விபேகத் தையே . . 

யலுரைத்தான் 
செம்பொற்சீர் மன்னுமதிற் குருகூர்வாழு 
சுப்பிர மண்ணிய 


குறிப்பு : 


இது , வடமொழி இலக்கணத்தைத் தமிழில் செய்யுளும் உரையுமாகக் கூறுகின்றது . 
ஏடுகள் சல்லடைக்கண்களாக உள்ள தால் படிந்தறிதல் கடினம் . 


இதில் , தொகைச்சமரச 
ள்ளன . 


படலம் , தத்திதப் படலம் , திங்ஙப்படலம் முதலியன 


வரிசை 


எண் 


3546 


சுவடி எண் : 1617 -e 


மூவர் தேவாரம் 


அளவு : 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 300 

26X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 

ஆசிரியர் : ஞானசம்பந்தர் , அப்பர் , சுந்தரர் 
பொருள் : திருமுறை நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


31 


23-வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ய் கருமங் கைகூட்டும் கூப்புவர் தங் கை 
( தோடுடைய செ ) வியன் விடை யேறியோர் 
தூவெண் மதிசூடிக் 

காடுடைய ( சுடலைப்பொடி பூசியென் ) னுள்ளங்கவர் கள்வன் . 


முடிவு : 


ஆற்ற லடல்விடை யேறு 

மாலவாயான் திரு நீற்றைப் 
போற்றிய புகலி நிலாவு 

பூசுரன் ஞான சம்பந்தன் 
றேற்றித் தென்னனுட லுற்ற 

தீப்பிணி யாயின தீர 
சாற்றிய பாடல்கள் பத்தும் 

வல்லவர் நல்லவர் தாமே 


-11 , 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 


இதில் , ஞானசம்பந்தர் பாடிய முதற்பாட்டு தோடுடைய செவிய ...... னும் , 
திருநாவுக்கரசர் பாடிய முதற்பாட்டு கூற்றாயினவாறு ...... வும் . 

....... வும் , சுந்தரமூர்த்தி 
நாயனார் பாடிய முதற்பாட்டு " பித்தா பிறைசூடி யும் , ஞானசம்பந்தர் , மதுரை 
யில் கூன்பாண்டியன் வெப்பு நோய் தீரப்பாடிய மந்திரம்ாவது நீறு எனும் 
திரு நீற்றுப் பதிகமும் உள்ளன . ஏடுகள் சல்லடைக்கன்களாக உள்ளன . 


XXXXXX 


வரிசை எண் : 


3547 


சுவடி எண் : 1617 - f 


திருவாரூர் நான்மணிமாலை 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


150 


அளவு : 26x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : குமரகுருபரர் 


பொருள் : சிற்றிலக்கியம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


32 


தமிழ்ச் சுவடிகளிள் 


தொடக்கம் : 


நாடுங் கமலேசர் நான்மணி மாலைக்குமிகப் 
பாடுங் கவிதை ந 
முப்போ தகத்தின் 

முன்னிற்குங் 
கைப்போ தகத்தின் கழல் 


மூடிவு : 


வாளிக் கெணிப் புயத் 
மினலை கதனன் பிடிப்ப வவை வளி பித்தென 
வன்மத்துவை 


குறிப்பு : 


ஏடுகள் சல்லடைக்கண்ணாக உள்ளதால் செய்யுட்கள் படித்தறிய இயலவில்லை 


TES 


வரிசை எண் : 3548 


சுவடி எண் : 1618 - a 


சிதம்பர முன்மணிக் கோவை 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 


600 


அளவு ! 28X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : குமரகுருபரர் 


பொருள் : சிற்றிலக்கியம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


செம்மணிக்கோ வைக்கதிர்சூழ் தில்லைச்சிற் றம்பலவன் 
மும்மணிக்கோ வைக்குவந்து முன்னிற்கு மெம்மணிக்கோ 
வஞ்சக்க ரக்கற்பக கத்தா ரிறைஞ்சு 
மஞ்சு கஞ்சக் கரக்கற்ப கம் , 


வ 


முடிவு : 


நடிக்கச் சிவந்தது மன்றெம் பிராட்டி நறு நீதளிர்க்கை 
பிடிக்கிச் சிவந்தது மன்றுகொலா மெம்பிரா னென்றும்பர் 
முடிக்கச் சிவந்தன போலுங்கேட் டேன்புர மூன்று மன்று 
பொடிக்கச் சிவந்த நகைத்தில்லை யான் மலர்ப் பூங்கழலே ! 


-31 


- 


சபா நடேசன் பாதார விந்தமே கெதி 
சிதம்பர மும்மணிக் கோவை முற்றும் 


23 - வது தொகுப்பு 


33 


குறிப்பு : 


சுவடி 


இது , 
உள்ளது . 


எண் 1617-0 போன்றது . இச்சுவடியும் சல்லடைக்கண்ணாக 


வரிசை எண் : 3549 


சுவடி எண் : 1618 - b 


ந 


நன்னூற் காண்டிகையுரை 


ஏடுகள் : 98 


கி . எண்ணிக்கை : 6000 


அளவு : 

28X4 செ.மீ. 
பொருள் : இலக்கணம் 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : பவணந்தி முனிவர் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மலர்தலை யுலகின் மல்கிரு ளகல 
விலகொளி பரப்பி யாவையும் விளக்கும் 
பகுதியி னொருதா னாகி முதரி 
ளெப்பள வாசை முனிவிகந்து யர்ந்த 


முடிவு : 


நிலைபொலி யென்னீ ரைந்தெழுத்து மிருபதம் 
படுபுணர் மூன்று மியல்பும் விகாரமுஞ் 
சாரியையு முடனுணர் வாரை 
யெழுத்தாவா ரென்ப ருத்தமரே . 


எழுத்ததிகார முற்றிற்று . 

சிவமயம் . 


குறிப்பு : 

இந்நூல் அச்சாகியுளது . ஆசிரியர் வரலாறு முதலானவற்றை சுவடி எண் 632/ 
D - 64- ல் காண்க . ஏடுகள் சல்லடைக் கண்களாக உள்ளன . 


3 


34 


தமிழ்ச் சுவடி 

களின் 


வரிசை எண் : 35 : 0 


சுவடி எண் : 1619 


தோத்திரத் திரட்டு 


ஏடுகள் : 80 கி . எண்ணிக்கை : 

2000 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : பலர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
தொடக்கம் : 


அளவு : 39x 3 செ.ம் 
பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


...... 


ஆதியந்த ... லரியா ஞானம் 

அஞ்செழுத்தி னுட்பொருளை அயன்மால் தேடும் 
சோதியே செம்பொன் 

தோஷத்தாலே 
பாதிமதி சடைக் கணிந்து அரவம் பூண்டு 

பதியிழந்தன விதிதலைப்படி அடிச்ச 
சாதிதால் கடவென யெச்சி தின்னாச் 

சனியனே காகமேறுந் தம்பிரானே ! 


- 1 


மு 11 வு : 


அவனிதனி கடவுளே செங்கழனீர் 

மலையணி யமராபதித் தலைவனே . 


--- 


2 


ஏறுமயிலேறிவிளை யாடுமுக மொன்றே 


யீசனு 


|..... 


ஏடுகள் தலை 


குறிப்பு : 

ஏடுகள் பாதிபாதியாகவும் , மடிந்தும் , பூச்சியரித்தும் உள்ளன . 
தடுமாற்றம் பல தோத்திரங்கள் உள்ளன . 

- * - * 


வரிசை எண் : 


3551 


சுவடி எண் : 1620 - a 


திருவாமாத்தூர் கலம்பகம் 


கி . எண்ணிக்கை : 


ஏடுகள் : 11 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 
பொருள் : சிற்றிலக்கியம் 
எழுத்து : தமிழ் 


700 

அளவு : 29x4 செ.மீ 
ஆசிரியர் : இரட்டைப் புலவர்கள் 

முழுமை : முற்றுமுளது 


நிலைமை : மிக மிகப் பழுது 


35 


13 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


.........யினை தெம ...... ....தினை தீயாற்றூர் 

பாத்தூர் மாந்தனையாளு 


முடிவு : 


வெண்பா 


மேகாரஞ் சூழ்ந்துறையு மெய்ஞ்ஞானப் பம்பை நதிப் 
பூகா விபுதப் புலவீர்காள் - பாகான 
தீஞ்சுவையால் நஞ்சுண்ட சீர்மாதை வாழழகர் 
பூஞ்சான யாஞ்சூடும் பூ . 


- 100 


திருவாமாத்தூர் கலம்பகம் முற்றும் 
குருபாத முன்னிற்க . ஞானப்பிரகாச தேசிகன் 
திருவடித் தாமரை சரணம் 


குறிப்பு : 


என 


இது , எமது சுவடி எண் 176 / D - 276 போன்றது . அதற்கும் இதற்கும் வேறு 
பாடுளது . தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய 

நூலாக 

இருக்கலாம் 
எண்ணப்படுகிறது . 


3S 


வரிசை எண் : 3552 


சுவடி எண் 1620 - b 


வேங்கட மாலை 


ஏடுகள் : 


10 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 29x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 
பொருள் : சிற்றிலக்கியம் 
எழுத்து : தமிழ் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை ( வேங்கடத்தாழ்வார் ) 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


பொன்னு மணியும் பொலிந்தோங்கிப் பார்மகட்கு 
மின்னு மணிமுடியாம் வேங்கடமே- மன்னும் 
பரமபத நாட்டினான் பையாவின் சூட்டினாற் 
சிரமபத நாட்டினான் 


36 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


மாவிற் குயிலு மயிறுமொழி செய்ய 
மேவிப் புயல் தவழும் வேங்கடமே - யாவிக்கு 
ளாருடந் தகுந்தா 

...... ரைக்காய்க் குன்றேந்தின 
வருடந்ததார் வாழ்வு . 


- 100 


வேங்கடமாலை முற்றும் 
மாலயனறியா மணி முடியோன் பதஞ் சரணம் . 


குறிப்பு : 

பிள்ளைப் பெருமாளையங்கார் இயற்றியது * திருவேங்கடமாலை 

இது , திருவேங்கடமலையில் எழுந்தருளியுள்ள திருமால் மீது பாடப்பட்ட 100 
பாடல்களைக் கொண்ட மாலையாகுமிது ஏடுகள் செல்லரித்துள்ளன . 

இதன் பின்னர் ஒரு ஏட்டில் மூலமே எனத்தொடங்கும் பாடலில் செந்தமிழை 
யாதரித்த வெங்கடமென்றாழ்வான் புன் சொல்லு தாங்குமா என்று காணப்படுவதால் , 
இதன் ஆசிரியர் வேங்கடத்தாழ்வார் எனலாம் . இதன் பின்னர் இலக்கணம் எழுதிய 2 
ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3553 


சுவடி எண் 1621 


சோதிடம் 


ஏடுகள் : 52 கி . எண்ணிக்கை : 2000 அளவு : 40y 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் கிரந்தம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

குஜன் - 2 - லிருந்தால் 
வோராபதியைமும் உண்டாகும் 


10 நவுயமும் 


முடிவு : 


அதைக்கூட்ட ஜன்ம நக்ஷத்திரத்துக்கு 
அந்தந்த நாழிகையாம் 

ஜாதகன் பிறந்த நாளில் 3 நட்சத்திரம் 
சங்கரித்திருந்து அதின் 


..... 


.... 


23 - வது தொகுப்பு 


37 


குறிப்பு : 


இதில் , பல உதிரி ஏடுகள் உள்ளன . ஒரு தமிழ் இலக்கண ஏடும் , ஆந்தை பல்லி 
சோதிடம் முதலான பலவகை ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3554 


சுவடி எண் : 1622 


கைவல்லிய நவனீதம் உபநிடதம் , கீதாசாரம் 

இம் மூன்றின் அட்டவணை 


ஏடுகள் : 13 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு : 14x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் 
வேதாந்தம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


-1 


பொன்னில் மதனாசை 
புத்தமும் நடுவுமன்றி 
யின்றளித் தளித்து செய்கை 
எவருடை யருளாய் 


11 


--2 


3 


- 4 


முடிவு : 


-13 


- 74 


பிறம மென்று யீச னென 
எகந்தானான மாவேனு 
பல கடத்திற் சலத்துக்குபா 
ஆதித்தன் போலான 


-75 


-76 . 


குறிப்பு : 

இதில் , கைவல்லிய நவனீதம் , உபநிடதம் , கீதாசாரத் தாலாட்டு ஆகியவற்றின் 
பாட்டு முதற்குறிப்பகாரதி : உள்ளன . 12 - வது ஏடு இல்லை . 


381 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3555 


சுவடி எண் : 


1623 


பாகவதம் 


எடுகள் : 29 ( 230-258 ) கி . எண்ணிக்கை 3000 

அளவு : 30 x 4 செ.மீ 
பக்கத்திற்கு : 14 வரிகள் 

ஆசிரியர் : சூதமுனிவர் பொருள் : புராணம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

புவிமாதா ...யினூகு ...... தோன்றிய .. குமிறு 
செங்கமலமான விருகையால் 

- 6 


ஏந்தியவண் வைத்திடலு மெத மகன் 
மைந்தனீந்து கடலாடை புனை நேரிழையை 


முடிவு : 


இவ்வகைப் பெயர மற்று வியம்பியே 
துவ்வருட்கடைக் கண்ணருட ...... தியார் 
நவ்விமொண் கண்ணிபாக னவின்ற சொற் 
செவ்விகேட் டயற் சீறி வயிர்வன் 


- 5 


நிற்றலும் பின் போர் பெர நோதலுங் கெ . 


குறிப்பு : 

இதில் , தொடக்கம் முடிவு இல்லை . நடுப்பகுதியே உள்ளது . 
இதில் , 13 - வது விட்டுணுதெரிசன வத்தியாயம் 

14 - வது நரசிங்கோற் ............ அத்தியாயம் 
15 - வது சங்கால யுத்த வத்தியாயம் 
16 - வது சேனாவத வத்தியாயம் 
17 - வது துற்சகுன தெரிசன வத்தியாயம் 
18- வது இரணிய கசிபு வத்தியாயம் 
19 - வது பிரகலாதன் பட்டாபிஷேக வத்தியாயம் 
20 - வது சிவசுரூப கதன முரைத்த வத்தியாயம் 
21 - வது யோக சாத்திரத்தின் வண்மையுரைத்த வத்தியாயம் 
22 - வது யோக விக்கின முரைத்த வத்தியாயம் 
23 - வது பத்தி மான்மிய வத்தியாயம் 
24- வது பிரமா விட்டுணு சங்வாத வத்தியாயம் 
25 - வது வ ..... வ வுரைத்த வத்தியாயம் 

ஆகிய அத்தியாயங்கள் உள்ளன . ஏடுகள் முறிந்தும் , ஒடிந்தும் , சல்லடைக் 
கண்ணாகவும் உள்ளன . 

* * 


23 - து தொகுப்பு 


39 


வரிசை எண் : 


3556 


சுவடி எண் : 1624 


தச காரியம் 


ஏடுகள் : 29 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 28x4 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : அம்பலாண தேசிகர் பொருள் : சைவசாத்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பாயிரம் 


உழிதர வியைந்த காய வோங்கலிற் காம மாதி 
கழிபெருங் கதிரெரிப்பக் கனன்றுளம் வருந்து வேனை 
வழியது வொழுகுந் ரையடி நீழல் சேர்க்கும் 
பொழிமதக் கலுழி நால்வாய்ப் பொருப்பிளை விருப்பஞ் 

செய்வாம் 


--1 , 


முவு : 

புரையறு வேடவீசன் பொருந்து மாலையங்க ளெல்லா 
முரைபுணர் விறந்த மெல்லா மொருவன் துருவமென்னின்றே 
கரையிறந்த கன்ற ஞானக் கடகமுதருந்தி னாரே ! 

--- 10 
சிவபோக முற்றும் . 
ஆக விருத்தம் 301. தெசகாரிய முற்தும் 

திருச்சிற்றம் பலம் 
குறிப்பு : 

ஏடுகள் செல்லரித்துள்ளன . இது , பண்டார சாத்திரமாகும் . தத்துவ ரூபம் , தத்துவ 
தரிசனம் , தத்துவ சித்தி , ஆன்ம ரூபம் , ஆன்ம தரிசனம் , ஆன்ம சுத்தி , சிவ ரூபம் 
சிவ தரிசனம் , சிவ யோகம் , சிவ போகம் என்றும் பத்து காரியங்களின் தன்மையைக் 
கூறுகின்றது . 

XXXX 


வரிசை எண் : 


3557 


சுவடி எண் : 1625 - a 


போஜன விதி முதலான விதி முறைகள் 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 450 

அளவு : 13x3 செமீ . 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
சைவ சாத்திரம் நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


4 ) 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


......... தற்கு ஆகாதன இவை 
செய்தாற் சு திதியுந் தான் செய்த தவமும் 
புன்கு நொச்சில் பெருவாகை . 


முடிவு : 


புனித முறவாக்குப் பொசிக்க தாம்பூலம் 
யினிமையுறத் தின்கை யிழுக்குத் தாம்பூலமும் 
உதவாதிருந்தால் ஏலஞ்சுக்குக் கிராம்பு 
முதலானது கொள்ளவும் , 

போசன விதிமுற்றும் 
திருவடியில் தேசிகன் பாதார விந்தமே கெதி 


குறிப்பு : 

இதில் , தான ( ஸ்நான ) விதி , சிவாகம விதி . போசன விதி ஆகியவை உள்ளன 


வரிசை எண் : 3558 


சுவடி எண் : 1625-6 


அனுட்டானத் தியானம் 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 

25 

அளவு : 13X3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


சாத்திரம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சரசுவதி தியானம் 


முகநான்கு கர நான்கு கண் எட்டு 
வலக்கையில் செபமாலையும் சுருக்கு 
முத்திரையு மிடக்கையில்க் கமண்டலமுந் 
தெண்டுஞ் சடைமுடி பூண நூல் 


முடிவு : 


இந்த முறை நிர்வாண தீட்சை ... 
விசேஷ தீட்சைக் காதர காலத்தாலேயும் 


3 -வது தொகுப்பு 


சாயுங்காலத்திலும் சரசுவதியை 
இருதயத்திலேயும் லெட்சம் உரு . 


குறிப்பு : 

இதில் , சிவ தீட்சை ; விசேட தீட்சை , நிருவாண தீட்சை பெற்றவர்கள் அவசியம் 
சரசுவதியை தியானிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள நு . 


வரிசை எண் : 3559 


சுவடி எண் : 1625 - c 


சிவத்தியானம் - அட்டவணை 


ஏடுகள் : 31 


கி . எண்ணிக்கை 


: 80 


அளவு : 


13x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவ சாத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


தொடக்கம் : 


அஞ்சு முகத்துடனும் பத்துக்கையுடனும் 
பவழ நிற தத்துவ மென்னு மாசனத்தில் 
கிழக்கே முகமாகவும் இருப்பர் . இது சுருக்கம் 


......... 


மூடிவு : 


அனந்தாய நம தன்மாயகமை ஞானாய 
வைராக்கியாய நம ....... சோகயாய நம 

பறமாசனாய நம என்று ஆசனம் கற்பிக்க 
குறிப்பு : 

இதில் , தீட்சை பெற்றவர்கள் சிவனை தியானிக்கும் முறை கூறப்பட்டுளது : 
இதன் பின்னர் பாதி ஏட்டில் நமஸ்கார விதி கூறப்பட்டுளது . 


. 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3560 


சுவடி எண் : 1625 - d 


பஞ்சகெவ்விய விதி 


ஏடுகள் : 2 } 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு 


13x3 செமீ 


பக்கத்திற்கு 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சைவ சாத்திரம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


சழுத்து தமிழ் 


தொடக்கம் : 


பஞ்ச கவ்விய விதிக்கு ஆகாத பசுக்கள் 
விபரம் : பிணிப்பசு . கிழப்பசு , கன்று செத்துப் 
போன பசு , விளங்கன்று பசு சினை முதிர்ந்த பசு 
சினை நூதனப் பசு மலட்டுப் பசு 


முடிவு : 


திக்கு பெந்தனம் அவகுண்டளம் 
தேனுமுத்திரை சுத்தியே வவு ஷட்டு என்ற 
மந்திரத்தினாலு மூலத்தினாலே மகா முத்திரையும் 
கொடுக்கப் பஞ்சகவ்விய விதி முற்றும் 


குறிப்பு : 


இதில் , சிவபொருமானுக் குகந்த ஆனைந்து எனப்படும் பஞ்ச கவ்வியம் 
எனப்படும் , பால் , தயிர் நெய் , சாணம் , கோமயம் எனப்படும் ஐந்து பொருட்களின் 
விதி முறைகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


3561 


சுவடி என 1625-6 


புண்ணிய காலவி 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 1333 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
பொருள் : 
சைவ சாத்திரம் நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் 


மிக மிகப் பழுது 


. 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


சதுர்த்தெசி - 2 அஷ்ட்டமி - 2 
அமாவாசை -2 தைச்சங்கிரமம் 
சித்திரை விஷீ ஆடிமாதப்பிறப்பு 
அற்பிசிமாதப் பிறப்பு 


முடிவு : 


விதித்த நாளில் கூடாதிருந்தால்க் 
குழந்தையைக் கொன்ற தோஷமுண்டு 
விலக்கின நாளிற் கூடினாலும் 
திவதவில்க் கூடினாலும் மூலத்திலே பதினாயிரம் 
உருச்செவிக்க . குருபாதந்துணை . 


குறிப்பு : 

இதில் , புண்ணிய காலங்களில் , ஆறு , குளம் முதலானவைகளில் நீராடுதலும் , 
மந்நிரங்கள் செபித்தலும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3562 


சுவடி எண் : 


1625 


சமாதி அட்டவணை 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 75 

அளவு : 13x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


சைவ சாத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

திருமடத்திலே திருமேனியைக் கிழ்க்கே 
முகமாக எழுந்தருளப் பண்ணி அர்க்கியங்கள் 
தாபித்துப் பஞ்ச கெவ்வியம் பஞ்சா மிருதம் 
கும்பங்கள் தாபித்து எண்ணெய்க்காப்பு முதல் 


முடிவு 


புண்டை துடர் மாலிகை மணிமுதலான 
வாத்தியங்கள் செங்கல்ப் பொடி மஞ்சள் பொடி 
திருநீறு , உப்பு . நவரத்தினம் , மணல் , வில்வம் 
தெர்ப்பைப் புல்லு . 





தமிழ்ச் சுவடிகளின் 


சமாதி அட்டவணை முற்றும் 

குருவே துணை . 


* 


மடாதிபதிகள் முதலான மேலோர்களைச் சமாதி வைக்கும் முறை இதில் கூறப் 
பட்டுள்ளது . 


இதன் பின் அமாவாசை தற்பணம் எழுதிய 2 பக்கங்கள் உள்ளன . 


இதன் பின் வைத்தியம் ஏழுதிய ஒரு ஏடு உள்ளது .. 


வரிசை எண் : 


3.63 


சுவடி எண் : 


1625 


விநாயகர் பேரில் இரட்டை மணி மாலை 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 13x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சிற்றிலக்கியம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

திருவாக்கும் ...... கூப்புவர் தம்கை 
கயக்கும் பிணியொடு காலன் றலைப்படுமேல் துயினாலே 
லயக்குங் வலைக் கிடைந்தடைந் தேதினை நாவளைத்துப் 
பைக்கு மாவரையான் றந்த பாய்மத்துத் 
திக்கும் பணிறுத்ற கட்டிரு வாளன் றிருவடியே 


முடிவு : 


நல்லூர் பழிப்பி னெழிதற் செம்பவளந் நாண நின்ற 
பொல்லா முகத்தெங்கள் போதகமே புரமூன்றெரித்த 
வில்லா னளித்த விநாயகனே யென்று மெய்மகிழ 
வல்லார் மனத்தன்றி மாட்டா ளிருக்க மலர்த்திருவே , 


-70 


இரட்டை மணிமாலை முற்றும் 

குருபாதமே கெதி 
குறிப்பு : 

இது , பிள்ளையா ரிரட்டை மணி மாலை என்று பேசப்படும் . இதில் பிழைகள் 
மலிந்துள்ளன . இது , எமது சுவடி எண் 976 - a / D - 1162 போன்றது . 


23 - வது தொகுப்பு 


45 


வரிசை எண் 


3564 


சுவடி எண் : 1625 - h 


தெரிசினை மூன்று முப்பது 


F 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 13 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு / 11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 
சைவ சாத்திரம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மனம் விரிந்தது மாதவ 
மனம் விரிந்து குவிந்தது வாயுவும் 
மனம் விரிந்து குவிந்தது மன்னுயிர் 
மனம் விரிந்துரை மாண்டிட முத்தியே 


மூடிவு - 


............ 


போதந் தருமெங்கள் 

புண்ணிய நந்தியைப் 
போதந் தனில் வைத்துப் பண்ணியருள் 
நாத னடன நயனங்களி 

கூர் 
வேதந் துதிக்கப் போய் விண்ணடைந் தாரே ! 


குறிப்பு : 


தலைப்பு அரித்துள்ளதால் விளங்கவில்லை 
ஏடுகள் சல்டைக்கண்களாக உள்ளன . 


இதன்பின் , தலைப்பு தெரியாத 15 பாடல்கள் கொண்ட ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 3565 


சுவடி எண் : 1625.1 


சிவவாக்கியர் பாடல் 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 13x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : சிவவாக்கியர் 


பொருள் : சித்தர்பாடல் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்று முளது 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அரியுமன் நானுமன் றரனுமன்ற தப்புரங் 
கரிய செய்ய வெண்மையைக் கடந்து நின்ற கள்வ நீ 
பருமை யல்லை நோமை யல்லை பாங்கறுத லற்றன 
துரியமுங் கடந்து நின்ற தூரதூர தூரமே 


-1 


முடிவு : 


ஞான நூல்கள் தேடியே நவின்ற 
ஞானமான கூத்தனை நாடியுள் ளறிகிலீர் 
நானுமன்ற நின்றதோர் தனிமைதா னறிந்தபின் 
நானுமன்றி நின்றதோர் நமச்சிவாய நாதனே ! 


--6 


குறிப்பு : 

பதினெண் சித்தர்களில் ஒருவர் சிவவாக்கியர் . இவர் இயற்றிய பாடல்கள் தத்துவம் 
நிறைந்தவை , அச்சிடப் பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3566 


சுவடி எண் : 1625 


பட்டிணத்துப் பிள்ளை பாடல் 


ஏடுகள் : g 


கி . எண்ணிக்கை : 250 


அளவு : 13 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : பட்டினத்தார் 


பொருள் : சித்தர் பாடல் 


மிக மிகப் பழுது 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


எல்லாம் படித்து மறிந்தே யிகந்து க்குழல் படி 
வல்லா னருத்துவ தென்றுணராது மனஞ்சலித்துச் 
சொல்லால் மயங்கி வெகு செட்டிலே மிகத்துக்கித்துப்பி 
னெல்லாஞ் சிவன்செய லென்பதென்றே கச்சியேகம் பனே , 


முடிபு : 


நாப்பிளக்கிப் பொய்யுரைத்துப் பிறர் பொருளை வவ்வி 

நருட்டுமுலைத் திருட்டு விழி நாரியைக் கொண்டுழல் வீர் 
பூப்பிளக்க வெழுந்து வரும் புற்றீசல் போலப் 

பொலபொலெனக் கலகலெனப் புதல்வரையும் பெறுவீர் 


23 - வது தொகுப்பு 


47 


காப்பதற்கு வகையறியீர் கைவிடவு மாட்டீர் 

கவர்பிளந்த மரத்திடையே கை நுழைய விட்டு 
வாப்பிளக் வீழ்ந்த பரும் பேய்க்குரங்கு மானீ 

( அ ) கப்பட்டீர் சுழலக் குரங்குமெனத் தலைப்பட்டீரே ! 


-55 


தறிப்பு : 

இப்பாடல்கள் பதினெண்சித்தர் பெரிய ஞானக்கோவையில் இடம்பெற்றுள்ளன , 
அச்சாகியுள்ளன . 


வரிசை எண் : 


3567 


சுவடி எண் : 1615.k 


பதினொன்றாவது பரிகாரவியல் 


ஏடுகள் : 25 } 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 13X3 செ.மீ. 


பொருள் : இலக்கியம் 


பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது. 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் 


... மம்புசிப்பார் சுட்ட நிலம் ...... மூழ்கே 

குருவேதுணை 


நூல் 


அறிந்திடு பரிகாரம் வல்வினை யறுத்தற் 
கறைந்திடு வாமரு முனிவ் வாகார சுத்தி 
நிறைந்த புனலான் மாசு நீக்கலுடற் காடை 
திறை நீரின் முக்கயக்கை நீசனார் பேசிடினு 


முடிவு : 


...... பாம்பு முடையவனே யுழுமையின்னுரித் 
தோலுமுடைய .........த்தகனே யெனக்க 
.............. கும் பலினு 

ம்பயுமே 


- 105 


முற்றும் 


பதினொன்றாவது 
.......... னடி வாழ்க 


48 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , மிகவும் செல்லரித்துளதால் எழுத்துக்கள் சரிவர விளங்கவில்லை 
எதன் பகுதி என்பதும் அறிய இயலவில்லை . மனிதர்க்குச் சில விதி 

முறைகளைக் . 
கூறுகிறது . 


வரிசை எண் : 3568 


சுவடி எண் : 1625-1 


பனிரெண்டாவது சிவகவசம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 

13x3 செ.மீ 
பொருள் : இலக்கியம் 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் - 


தொடக்கம் : 


பங்கையத் தவிசின் மேவி 
யிருந்துடற் பத்து நீக்கி 

த்திய .ை யுடன் செய்து பின்னர் 
கங்கையைத் தரித்த சென்னிக் 

கற்பகத் தருவைச் செம்பொன் 
காங்கை 

ற்றனை 


- .. 


முடிவு : 


கடவுணீற் றுடை வ 

னச் சாதி 
பன்னிரண்டாயிரத்து டறி நடு 

து நீ நீடுவாழ் கென்று 
வடுவற வாழ்த்தியே வழிக்கொண்டானரோ 


1231 


சிவகச முற்றும் 


குறிப்பு : 

இது , எதன் தொடர்ச்சி என்பது விளங்கவில்லை ஏடுகள் மிகவும் செல்லரித்த 
நிலையில் உள்ளன . தொடர்நிலைச் செய்யுள் போலுயுள்ளது , 


XXXXXX 


23.வது தொகுப்பு 


49 


வரிசை எண் : 


3569 


சுவடி எண் : 


1625 - m 


சிவார்ச்சனா போதம் 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 150 

அளவு . 

13X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ 
தோத்திரம் 

நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அத்திமுகத் துத்தமனை 
நித்த நினை சித்தமே . 


நூல் 


எழுத்தாக்கிப் பதமாக்கி யியலாக்கி 

யருளா லெவ்வுயிர்க்கு 
மறிவிலக்கு மீசனடி யெண்ணி 

வழுத்தாமுன் 


முடிவு : 
பார்சுட்ட நி 

சுத்தீ ... ண்டி பூசு . 
தவி ... ணணதுக்... சுக் 

விட்டெழித்திரந்து ...... மற் ........ 
குறிப்பு : 

ஏடுகள் , செல்லரித்த நிலை . பின்னேடுகள் இரண்டும் முறிந்து பாதியாக உள்ளன 
செய்யுட்கள் படிக்குமாறு இல்லை . 


3570 


1626 


வரிசை எண் : 


சுவடி எண் : 


தத்துவக் கட்டளை 


ஏடுகள் : 


26 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 
சித்தாந்தம் நிலைமை 


கி . எண்ணிக்கை : 900 

அளவு : 

22x3 செ.மீ. 
சிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

சைவ 
பழுது 

முழுமை ; முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


: 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
பராபாரமாகி ) ய பரமேசுரனார் தராதலம் படைக்கத் 
தானினைந்தருளிப் பராபரத்தில் பரந் தோன்றிப் 
பரத்துள்ச் சிவந்தோன்றிச் சிவத்துள் சத்தி தோன்றிச் 
சத்தியுள் நாதந்தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி 
விந்துவில் சதாசிவந் தோன்றி 


முடிவு : 


புறாடனாவது அற்றுமா அவிகாரியா யிருக்கிலும் 
விகாரத்தை யுண்டாக்கி ஒன்றுபோலே எல்லா 
இந்திரியங்களிலுங் கொள்ளி வட்டம் போலே அந்த 
இந்திரியங்கள்தோறும் ஆற்றுமாவைச் செலுத்தும் 
மாயை யாவது யாதொரு விடய போகங்களை 
யெல்லாம் தன்னி 


குறிப்பு : 
இது , எமது சுவடி எண் 1442 / D - 2080 போன்றது . 

- ** 


வரிசை எண் : 3571 


சுவடி எண் : 1627 


பெருங்கதை 


ஏடுகள் : 230 கி . எண்ணிக்கை : 12000 

அளவு : 40x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : கொங்குவேளிர் பொருள் : பிரசித்த 
காவியம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 

கண்டெனக் கேட்டோர் கண்டினித் தெளிமெனத் 
திருவின் செய்யோ ளுருவமெய்த் தோன்ற 
தீட்டிரும் பலகையிற் றிருத்தித் தேவர் 

மருப்பியல் செப்பி 


............ 


முடிவு : 


யாறு கிடந்தன்ன வீறுசால் வீதி ( தொறும் 
ஆனாது திரிதரு மானச வேகன் 
கோலக் கோயிலு நால்வ ) கை நிலனும் 
புடைசூழ் நடுவட் பொன்மலர் 


23 - வது தொகுப்பு 


51 


( பொன்மணிக் ) கொடியும் 
மதன மஞ்சிகை மென்றோட் கண்டு 


.......... மஞ்சும் 


..... 


குறிப்பு : 

பெருங்கதை ஒரு தொடர் நிலைச் செய்யுள் . இந்நூல் சொற்சுவை , பொருட் 
சுவை , நனி சிறந்தது தெள்ளிய இனிய நன்னடை வாய்ந்தது . குரு குலத்தில் 
பிறந்தவனும் கௌசாம்பி நகரத் தரசனுமாகிய சதானிகனுடைய புதல்வன் உதயண 
னது சரிதத்தை விரித்துக் கூறுவது . 

பல நல்லறங்களைக் கூறுவது . 


பிருகதத்தா என்னும் நூலை அடிப்படையாகக் கொண்டு , அதிலுள்ள வேறு 
கதைகளை நீக்கி நரவாண தத்தனுடைய தந்தையாகிய உதயணனுடைய சரிதத்தையே 
முதன்மையாகக் கொண்டு இயற்றப்பட்டது . 


சைன 


சமயக் கோட்பாடுகளையுடைய ஒரு வடநூலே இதற்கு ஆதாரமெனத் 
தெரிய வருதலின் இதற்குப் பெருங்கதை என்று பெயராயிற்று என்பர் . மாக்கதை 
என்பது இதற்கு மற்றொரு பெயர் . 


இச்சுவடியில் தொடக்கமும் முடிவும் இல்லை . 110- ஆம் வரியிலிருந்து தொடங்கு 


கின்றது . 


திஜி 


வரிசை எண் : 3572 


சுவடி எண் : 1628 - a 


நன்னூல் 


மூலம் 


ஏடுகள் : 


28 


கி . எண்ணிக்கை : 750 


அளவு : 21x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : பவணந்தி முனிவர் 

முழுமை : முற்றுமுளது 


பொருள் : இலக்கணம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


நன்னூல் சிறப்புப் பாயிரம் 
எண்ணிய எண்ணிய வெய்துப கண்ணுதல் 
பவழ மால்வரை பயந்த 
கவழ யானையின் கழல்பணி வோரே . 


தவளத் தாமரை தாதார் கோயி 
லவளைப் போற்றுது மருந்தமிழ் குறித்தே ! 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


பொறுபா னிரண்டெண் ணான்கு வினைபொதுத்தா 
னொறுபத் தெட்டிடைதான் மூவேழின் மேலொன்றுரி 
யிருபத் தொன்றாகச் சொற்சூத் திரத்தின் விரி 
இருநூற் றோரைந்தா வேண்டு , 
சொல்லதிகார சூத்திரம் 205 
நன்னூல் முற்றும் 


குமரன் பாதார விந்தமே கெதி . 

முத்துக்குமார சுவாமி தேசிகன் 
பாதாரவிந்தமே கெதி . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 631 - a ! D - 72 போன்றது . பிற குறிப்புக்களை , எமது 
சுவடி எண் 632 / D - 64- ல் காண்க . 


இதன் பின்னர் நன்னூற் றொகை எழுதிய ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 3573 


சுவடி எண் : 1628 - b 


3 


சரசுவதி தோத்திரம் ( சகலகலாவல்லி மாலை ) 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 50 

அளவு : 21X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : குமரகுருபரர் பொருள் : சைவத் தோத்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வெண்டா மரைக்கன்றி நின்பதந் 

தாங்கவெண் வெள்ளையுள்ளத் 
தண்டா மரைக்குத் தகாது கொல்லோ 

சகமேழு மளித் 
துண்டா னுறங்க வொளித்தான் 

பித்தாக வுண்டாக்கும் வண்ணம் 
கண்டான் சுவைகொள் கரும்பே 
சகலகலா வல்லியே . 


53 


23 - வது தொகுப்பு 


முடிவு : 


மண்கண்ட வெண்குடைக் கீழாக 

மேற்பட்ட மன்னருமென் 
பண்கண் டளவிற் பணியச் செய்வாய் 

படைப்போன் முதலாம் 
விண்கண்ட தெய்வம் பல்கோடி யுண்டேனும் 

விளம்பி லுன் போற் 
கண்கண்ட தெய்வமுளதோ 

சகலகலாவல்லியே ! 


- 10 


சரசோதி தோத்திர முற்றும் 

குமரன் துணை . 
குறிப்பு 

இந்நூல் அச்சாகியுளது . 


வரிசை எண் : 357 


சுவடி எண் 


1628 - c 


. 


அகப்பொருள் விளக்கம் 


ஏடுகள் : 21 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 21x4 செ.மீ 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : நாற்கவிராச நம்பி 

பொருள் : 
இலக்கணம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அகத்திணையியல் 
எண்ணிய வெண்ணிய வெய்துவ கண்ணுதல் 
பவள மால்வரை பயந்த 

கவள யானையின் கழல்பணி வோரே ! 
தவளத் தாமரை தாதார் கோயி 
லவளைப் போற்றுது மருந்தமிழ் குறித்தே ! 
சந்தனப் பொதியத் தடவரைச் செந்தமிழ்ப் 
X 

X 
சிரமேற் கொள்ளுதுந் திகழ்தரற் பொருட்டே 1 

பூமலை நாவன் மாமலைச் சென்னி 
யீண்டிய விமையேர் வேண்டலிற் போந்து 


X 


X 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

வன்மையிற் கோடலு மயக்கத்திற் புணர்வு 
மென்றின்ன னவற்றி னெண்ணிய தொழிலே ! 
அகப்பொருள் விளக்க முற்றும் 
வேணுவன லிங்கந் துணை வடிவே துணை 

விநாயகமூர்த்தி துணை . குமரன் துணை . குருவே துணை 
குறிப்பு : 

இதில் , அகத்திணை யியல் -16 , கைக்கிளை யியல் 53 , வரை வியல் 28 , 
வியல் 10 , ஒழி பியல் 46 , ஆக சூத்திரம் 253 என்று கடைசி ஏட்டில் உள்ளது . இதன் 
பிற விபரங்களை எமது சவடி எண் 651 / D - 107 - ல் காண்க , 


கள 


XXXX 


வரிசை எண் : 


3575 


சுவடி 


எண் : 1628 - d 


( யாப்பருங்கலக் காரிகை 


ஏடுகள் : 


6 


கி . எண்ணிக்கை : 


150 


அளவு : 21x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : அமிதசாகரர் 


பொருள் : இலக்கணம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முதலாவ துறுப் பியல் 
கந்த மடிவில் கடிமறர்ப் பிண்டிக்க ணார் நிழற்கீ 
ழெந்த மடிக ளிணையடி யேத்தி யெழுத்தசைசீர் 
பந்த மடிதொடை பாவினங் கூறுவன் பல்லவத்தின் 
சந்த மடிய வடியான் மருட்டிய தாழ்குழலே ! 


- 1 


முடிவு : 


ஒழிபிய லோத்து முற்றும் 
சீருந் தளையிடமாஞ் சீரியற் றளைசேர்ந்தருகே 
கூறுந் திகழ்வருக்கந் தான் சுருங்கிற்றுக் கொள்பொருளோ 
டேரு மெழுத்துப் பதின்றான் றொழிபிய லென்பதொன்பான் 
வாரும் படமுர திகழு முகிண்முலை வாணுதலே ! 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் 639-5 / D - 91 போன்றது . இதன் பிற செய்திகளை எமது 
சுவடி எண் 83 / D - 95 காண்க , 

** - ** 


55 


23 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3576 


சுவடி எண் : 1628 -e 


( தண்டி ) அலங்காரம் 


கி . எண்ணிக்கை : 300 


ஏடுகள் : 4 } 


அளவு : 21X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : தமிழ்த் தண்டியாசிரியர் பொருள் : இலக்கணம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பொதுவியல் 
சொல்லின் கிழத்தி மெல்லிய லிணையடி 
சிந்தைவைத் தியம்புவல் செய்யுட் கணியே ! 


செய்யு ளென்பவை தெரிவுற விரிப்பின் 
முத்தகங் குளகந் தொகை தொடர் நிலையென 
எத்திறத் தனவு மீரிரண் டாகும் . 


முடிவு : 


வைவகை முத்திறத் தாங்கவை யுளப்பட 
மொழிந்த நெறியி னெழிந்தவுங் கோட 
லான்ற காட்சிச் சான்றோர் கடனே ! 


28 


நான்காவ தொழிபியன் முற்றும் 
அலங்கார நூன் முடிபு சூத்திர நூற்றிருபத்தாறு 

முடிந்தது . முற்றும் . 
வடிவே துணை . சிவமயம் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 631 -h / D - 79 போன்றது . இதன் விளக்க செய்திகளை 
எமது சுவடி எண் 170 - a / D - 114 ல் காண்க . 


இதன் பின் கடைசி ஏட்டின் பின்புறம் . கண்ணப்பா திரு வெட்டத் தெழுந்த 
எனத் தொடங்கும் பாடல்கள் துறைசை சுப்பிரமணிய குருமணியின் மீது பாடப்பட்ட 
தாக உள்ளன . 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3577 


சுவடி எண் : 1628 - f 


வெண்பாப் பாட்டியல் - மூலம் 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 21X4 செமீ . 
பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : குணவீரபண்டிதர் 

பொருள் : 
இலக்கணம் லைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மொழியியல் 
மதிகொண்ட முக்குடைக்கீழ் வாமன் மலர்த்தா 
டுதிகொண்டு நாளுந் தொழுது • நுதிகொண்ட 
பல்கதிர்வே லுண்கண்ணாய் பாட்டியலைக் கட்டுரைப்பன் 
றொல்லுலகின் மீதே தொகுத்து 


முடிவு : 


நன்குணர்ந்தோ ராய்ந்த தமிழ் நூலி னன்னெறியை 
முன்புணர்ந்து பாட்டியனூன் . முற்றுணர்ந்து - பின்புணரு 
நல்லார்மு னல்லாய் நலமார் கவியுரைக்க 
வல்லார தன்றோ மதி . 


- 


- 30 


பொதுவியன் முடிந்தது . 


என்கல ( க் ) கம் யாவையு நீக்கி யினிதருளி 
நன்கலந்த நூலோடு நாட்டுவராற் - றென்களந்தை 
மன்பெயரா வண்புகழான் வச்சணந்தி மாமுனிவன் 
றன்பெயரா நாட்டுந் தமிழ் ! 

என்பது அவையடக்கம் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 631-3D - 78 போன்றது . இதன் பிற செய்திகளை 
எமது சுவடி எண் 645 - alD- 99 - ல் காண்க . 


23 - வது தொகுப்பு 


57 


வரிசை எண் : 3578 


சுவடி எண் 1628 - y 


அரங்கனந்தாதி - மூலம் 


ஏடுகள் : 


11 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 


21X4 செமீ . 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : மணவாளதாசர் பொருள் : அந்தாதி 
முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் . 
திருவரங்கா வுரைமார்பர் திசைமுகன் செவிப்பக்கந் 
திருவரங்கா தரித்தின்னிசைப் பாடத் திருக்கண்வளர் 
திருவரங்கா வுன்பழவடி யேற்கருள் செய்யவெழுந் 
திருவரங்கா தவித்தே னுனக்கே தொண்டு செய்வதற்கே ! 


மூடிவு : 


தீர்த்தாங்கப்ப னோயதுடைத் தென்னை யத்தேவரொடுந் 
தீர்த்தாங்கணப் பாவைத்தாள் கவஞ்--- லென்பதோர் 
தீர்த்தாங்கவ பைய மென்றாக்குத் திரைப் பொன்னிசூழ் 
தீர்ந்தாங்கன ம்பா ..... தை செய்ய திருவடியே ! 


- 100 


அரங்கனந்தாதி முகிந்தது , முற்றும் 

ஆழ்வார் திருவடிகளே சரணம் 


காலம் : 


963 - ஆம் வருடம் புரட்டாதி மாதம் 23 - ந் தேதி நாயித்துக்கிழமையும் பஞ்சமி 
யும் விசாக நட்சேத்திரமும்....... பெற் சுபதினத்தில் அரங்கனந்தாதி எழுதி முகிந்தது . 

சீரெங்கநாதர் திருவடிகளே சரணம் . 


குறிப்பு : 
இது , திருவரங்கத்திலே எழுந்தருளி அருள்பால் 

லத்து ரும் அரங்கி நாதப் 
பெருமாள் மீது பாடப்பட்டதாகும் . திருவரங்கத்தந்தாதி 

உரையுடன் உள்ள 
மஎண் 1096D- 1572- ல் உள்ளது . மேலும் எண் 12 | D . 225 - லும் உள்ளது . மூலம் 
மட்டும் உள்ளது சுவடி எண் 125 / D - 224 . 


சுவடி 


இதில் , காப்புச் செய்யுளும் , பலச்செய்யுட்களும் இல்லை . 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1628 - h 


3579 


சுவடி எண் : 


திருவள்ளுவ மாலை 


யே 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 13 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 300 

ஆசிரியர் : பலர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 21X4 செ.மீ 

பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஒஹரி : ஓம் , 
திருத்தகு தெய்வத் திருவள் ளுவரோ 
ஒருத்தகு நற்பலகை யொக்க- விருத்த 
யுருத்திர சன்ம ரெனவுரைத்து வானி 
லொருக்கவோ வென்றதோர் சொல் . 


- 
1 


முடிவு : 


வள்ளுவர் பாட்டின் வளமுரைக்கின் வாய்மடுக்குந் 
தெள்ளமுதின் தீஞ்சுவையு மொவ்வாதாற் - றெள்ள முத 
முண்டறிவார் தேவ ருலகடைய வுன்னுமால் 
வண்டமிழ் வள்ளுவர்வாய்ச் சொல் . 


- 53 . 


- 


திருவள்ளுவர் மாலை முற்றும் . 
சாலிவாட்சர் காந்திமதியம்மன் பாதாரவிந்தமே கெதி . 
முத்துக்குமார சுவாமி தேசிகன் பாதாரவிந்தமே கெதி 


குறிப்பு : 

எமது சுவடி எண் 69 - b - 131 
இருக்கின்றன . 


போன்றது . இதில் 53 


பாடல்கள் 


வரிசை எண் : 


3:80 


சுவடி எண் : 1628 


திருக்கோவையாருக்குப் பேராசிரிய ருரையிற் 

செய்த சூத்திரம் 


சடுகள் : 2 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 
நிலைமை : மிசுப் பழுது 


கி . எண்ணிக்கை : 70 

அளவு : 21x4 செ.மீ. 
ஆசிரியர் : பேராசிரியர் 

பொருள் : திருமுறை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


59 


தொடக்கம் : 


இயற்கைப் பாங்க னிடந்தலை மதியுட 
னிருவரு முள்வழி யவனவர் புணர்தன் 
முன்னுற வுணர்தல் குறையுற வுணர்த 
தன்னிலை நாண நடுங்க நாடன் 


முடிவு : 


பிறைதொழு கென் றல் பின்னு மவளை 
யுறவென வேறு படுத்தி யுரைத்தல் 
சுனையாடல் கூற்றொன்றக் கண்டு 
புணர்ச்சி யுரைத்தல் பொதுவெனக் கூறி 
மதியுடன் படுத்தல் வழி நாண நடுங்கல் 
புவிமிசை வைத்தல் புகலுங் காலே . 


குறிப்பு : 

திருச்சிற்றம்பலக் கோவை என்னும் திருக்கோவையாருக்குப் பேராசிரியர் எழுதிய 
உரையில் , கோவைத் தலைப்புகளின் தொடர்ச்சி சூத்திரமாகக் கூறப்பட்டுளது . 

இதன் பின்னர் , சோதிடம் எழுதிய ஏடொன்றும் திருப்புகழ் எழுதிய ஏடொன்றும் . 
தமிழ்ச்சிறப் பெழுதிய ஏடொன்றும் ஆக மூன்று ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3581 


சுவடி எண் : 1628 


பஞ்சாக்கர தேசிகர் - மாலை 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 60 

அளவு : 21x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 

அறிவே யருட் தெய்வமே 

நிறையெயர் சேயடியா 
ருறவே யென்னா ருயிரே மணியே 

யுருகாத நெஞ்சிற் 
குறியே துரியங் கடந்த 

சிவானந்தப் பேரமுதச் 
செறிவே கருணைப் பிழம்பே 

பஞ்சாக்கர தேசிகனே ! 


- 
1 


60 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


குருவினை தாமிலவ மும்மல மீங்கிவை 

யீது சிவங் 
கருவு மாகுயி ருண்மை யிது வென் 

று 
காட்டவல்ல 
குருபரனீ யன்றிவே றில்லை ரிக் 

குவலயத்திற் 
றிருவெண்ணை மெய்கண்டதே வே 

பஞ்சாக்கர தேசிகனே 


- 10 


பஞ்சாக்கர தேசிக மாலை முற்றும் 
அனவரத்தான நாயகர் காந்தி மதியம்மாள் 

பாதார விந்தமே கெதி . 


குறிப்பு : 


இம்மாலை திருவாடு துறை ஆதீனத்து நமசிவாயமூர்த்தி சுவாமி திருமுன்பு இரவு 
வழிபாட்டின் போது ஓதப்பெறுவதாகும் . ஒவ்வொரு பாடலையும் 

ஓதுவாமூர்த்தி 
விண்ணப்பித்து முடிந்ததும் ; குருமகா சந்நிதானம் அவர்கள் , சுவாமி திருமுன்பு 
விழுந்து வணங்குவார்கள் , பஞ்சாக்கர தேசிதர் 

என்பது - 

நமசிவாயமூர்த்தி 
சுவாமிகளாவர் . 


வரிசை எண் : 


3587 


சுவடி எண் : 1628 -k 


ஆழிவண்ணப் பெருமாளந்தாதி 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 

30 அளவு : 

21x4 செமீ , 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் அந்தாதி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காப்பு 
ஓராழி வெய்யவன் சூழுல கெழுவந் தெடுத்தாங்கா 
காராழி வண்ணப் பெருமாள் அந்தாதிக்குக - காப்புரைக்கிற 
சீராழி யங்கையிற் பொற்பிரம் பேந்திய ( செம்பியர் ) கேரன் 
கூராழி சங்கந் திருக்கதை நந்நதிகங் கோதண்டமோ 


23 - வது தொகுப்பு 


61 


முடிவு : 


மாறன் பராங்கதி தப்தடியேனை மருட்பிறவி 
மாறன் பரான் குழாத்துள் வைப்பான் றொல்லை வல்வினைக்கோர் 
மாறன் பராமுகஞ் செய்யாமலென் கண் மலர்க்கண் வைப்பான் 
மாறன் பராங்குசன் வாழ்கவென் னெஞ்சினு வழக்கினுமே ! 

-1 


திருவேங்கடநாத மகாகுரு பாதார விந்தமே கெதி 

திருஞான முத்திரை துணை . 


குறிப்பு : 

இதில் காப்புச் செய்யுட்கள் 5 மட்டுமே உள்ளன . நூல் இல்லை . 

இதன்பின் , அட்டவணை , சங்கல்பம் , மலரட்டவணை , சோதிடம் முதலியன 
எழுதிய உதிரி ஏடுகள் 21 உள்ளன . 


வரிசை எண் : 


3583 


சுவடி எண் : 1628-1 


இலக்கண தீபம் 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 


80 


அளவு : 21x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : இலக்கணம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

எழுத்தென்னை வொலியொரு தொகைத் 

வகைத்தா யிருந் திருவகைப் பெயரிலீரி ........... 
லெண்ணிரு வகைத்தா யொழுக்கும் பிறப் 


முடிவு : 


செய்யுள் விதி 
ந்தசி .... ருமடிய . 

....பண்ணியாய 
செ ............... டுறை பாட்டு வண்ணமிவை 
தொன்குயர் ...... 

.றுமி . ருந்தியைப்புல 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 649 - a / D.105 போன்றது , கடைசிச் செய்யுள் மாறு 
பட்டுளது . 

**** 


62 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3584 . 


சுவடி எண் : 16 : 29- a 


திருவள்ளுவ மாலை 


உரையுடன் 


ஏடுகள் : 10 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 33x ; செ.மீ .. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : பலர் 


பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் ... 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது . 


தொடக்கம் : 


ஹ்ரி : ஓம் 
சங்கத்தார் பாடிய திருவள்ளுவ மாலை 


அசரீரி 


திருத்தகு தெய்வத் திருவள் ளுவரோ 
டுருத்தகு நற்பலகை யொக்க- விருக்க 
வுருத்திர சன்ம ரெனவுரைத்து வானி 
லொருக்கவோ வென்றதோர் சொல் , 


இதன் பொருள் : - புலமைக்குத் தகு முருவுடைய நல்ல 


சங்கப் பலகையி 


.......... 


முடிவு : 


தெள்ளமுதத்தைத் தேவர் மாத்திரமே அதன்சுவை 
யறிவார் வண்மை பொருந்திய தமிழினாகிய முப்பால் 
மு ......... யுலகத்தா ரெல்லா மகிழ்ந்துண்ப ரென்றவாறு -53 


திருவள்ளுவ மாலையுரை முற்றிற்று 


குறிப்பு : 
இச்சுவடி சல்லடைக் 

கண்ணாயுளது . படித்தறிதல் கடினமாயுளது . உரை 
செய்தவர் யாரென விளங்கவில்லை . தலைப்பு ஏட்டில் திருவள்ளுவருரை 


. 


என்றுளது . 


இதில் , 53 செய்யுட்களும் , அதனை இயற்றியவர் 

யற்றியவர் யார் என்பதும் 
ரையுடனுள்ளன . 


23 - வது தொகுப்பு 


63 


வரிசை எண் : 


3585 


சுவடி எண் : 1629.6 


திருவள்ளுவருரைப் பாயிரம் 


கி . எண்ணிக்கை : 40 


அளவு : 35x3 செ.மீ. 


ஏடுகள் : 1 
பக்கத்திற்கு :: 10 வரிகள் 


ஆசிரியர் : பரிமேலழகர் 
முழுமை : முற்றுமுளது 


பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


சிவமயம் 


திருந்திய தமிழிற் றெய்வப் புலமை 
யருந்திறல் வள்ளுவ னாய்ந்து தன் வாக்கா 
லறம்பொரு ளின்பம் வீடென நான்கின் 
றிறந்தெரிந் துரைத்த செவ்விமுப் பாலுக் 
கோருரை யன்றி யொன்பது சென்று 


மூடிவு : 


செய்து 

மோ மேலே 
பரித்த வுரையெல்லாம் பரிமேலழக ரூரைத்த 
வுரையாமோ தெளி , 


காலம் : 


நாழிகை 


1003 - ம் வருஷம் சருவதாரி வருஷம் ஆடி மாதம் 15 - ந் தேதி சோமவாரமும் 

நட்சேத்திரமும் கூடின சுபதினத்தில் 
15 - ல் துலா லெக்கினத்தில் திருவள்ளுவருரை எழுத ஆரம்பித்தது . ஆறுமுகத் 
தெய்வ முன்னிற்க வேண்டும் . அம்பலவாண குரு தேசிகன் . 
தங்களே சரணம் 

சிவமயம் . ஆறுமுகம் பிள்ளை குமாரன் 
முத்துப் பின்ளை கையெழுத்து . நீடூழி காலம் வாழ்க , சாலிவாடி வேணுவன் 

கஞ் சாணமே கெதி 


குறிப்பு : 

ஆசிரியப் பாவினமைந்த இது , பாயிரம் பகர்கிறது . 


64. 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3586 


சுவடி எண் : 1029 - c 


திருவள்ளுவருரை ( திருக்குறள் 
பரிமேலழகருரை ) அறத்துப்பால் 


ஏடுகள் : 200 கி . எண்ணிக்கை : 12000 

அளவு : 33x5 செ.மீ 
பக்கத்திற்கு : 14 வரிகள் 

ஆசிரியர் : திருவள்ளுவர் & பரிமேலழகர் 
பொருள் : நீதி நூல் நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இந்திரன் முதலிய விறைவர் பதங்களு 
மந்தமி லின்பத் தழிவில் வீடும் 
நெறியறிந் தெய்தற் குறிய மாந்தர்க் 


XX 


X 


அம்மூவர்க்கும் பொதுப்படக் கூறினா ரெனவுணர்க . 

அகர முதல ( வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு . 


எ . து . : அகரமாகிய முதலையுடையன வெழுத்துக்களெல்லா மதுபோல வாதி 
பகவனாகிய முதலையுடைய துலக மென்றவாறு . 


முடிவு : 


" உடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் ! " 


எ.து : இதுவுமது ; காம நுகர்ச்சிக் கின்பமா லத்தனை நுகர்தற்கரிய 


X 


+ 


* 


னாரு காலத்துக் குற ( ற ) த் துளதாவதல்லது லகியல்பாய் 
வாராமையானு மீண்டொழிக்கப்பட்ட தென்பதாம் 


- 


10 


X 


250 காமத்துப்பால் முற்றும் X 

X 
பரிமேலழகியார் விருத்தி முடிந்தது 
பாயிரம் நான்கில்லற + x + + வள்ளுவனார் நன்கு . 

நன்றாக குருவே துணை 


23 - வது தொகுப்பு 


65 


காலம் : 


கரவருஷம் 1006 - ம் வருஷம் வைகாசி மாதம் 18 - ந் தேதி 

18 - ந் தேதி சோமவாரமும் 
அமரபட்சத்துச் சதுர்த்தியு முத்திராட நட்சேத்திரமுங் கூடின சுபயோக சுப கரணமுங் 
கூடின புண்ணிய தினத்திலே திருவள்ளுவர் உரை எழுதி முகிந்தது . முற்றும் 


குமரகுருபர சிவசண்முக சிவசுப்பிரமணியக் கடவுளே துணை , தெட்சணாமூர்த்தி 
பாதார விந்தமே கெதி , 


குறிப்பு : 


ஏடுகள் சல்லடைக்கண்களாக உள்ளன . படித்தறிதல் அரிது , இது . எமது சுவடி 
எண் 63 - a / D 127 போன்றது . இது அச்சாகியிருப்பினும் பாடவேறுபாடுகள் காணப் 
படுகின்றன . இதனைக் கையாளுவதே கடினம் . 


வரிசை எண் : 3587 


சுவடி எண் 1630 - a 


அருணகிரிப்புராணம் - உரையுடன் 


ஏடுகள் : 112 கி . எண்ணிக்கை : 3500 

அளவு : 12x4 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 14 வரிகள் ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவலர் பொருள் : தல புராணம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


...... ய பன்ற யருள் செ ............. 
மமத வாரினவாய் 


... 


அருணை மான்மியம் 


........ 


மணிகொண்ட பாதலத்தும் பூதலத்துமீ தலத்தும் 

பரந்துதேட 
வணிகொண்ட பிரமாண்ட 


முடிவு : 


முனிவருடனே கனகமு ....... ... 
தொழுதான் 


5 


66 


தமிழ்ச் சுவடிகளின் 


புளகாதிடச் சுருக்கம் முற்றும் . 
அமுசெழுத்து ......... வைசம் வாழி . வாழியே . 

அருணகிரிப்புராண முற்றும் . 
ஆகா விருத்தம் 579 . 


காலம் : 


983 - ம் வருஷம் பிரபவ வருஷம் பைங்குனி மாதம் 30 - ந் தேதி 
வாரமும் உத்திர நட்சத்திரமும் பெற்ற சுபதினத்தில் ஞானமுத்து எழுதி முகிந்தது 
முற்றும் . யீசர் காந்திமதி அம்மை சகாயம் 


( இதன் பின்னர் 12 சருக்கங்களின் பெயர் அட்டவணை உளது ) . 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 981 D - 1190 , எண் 1415 / D - 2031 போன்றது . இந் 
நூல் சல்லடைக்கண்ணாக உள்ளதால் - சரியான விபரங்கள் கூற இயலவில்லை . இது 
அருணாசல புராணம் எனவும் வழங்கப்படுகிறது : 


வரிசை எண் : 3588 


எண் சுவடி 1630-6 


சசிவர்ண போதகம் 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 750 

அளவு : 12x41 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : தத்துவராயர் பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


........... 


............ 


கமுதந் 
தாம் பொருள் 
ச்சினுடப்பொருள் 


நூல் 


நல்லசொற் 

நடத்தவு 
மெல்லை காணரும் பேரின்ப மெய்தவும் 
வெல்லு மானை முகத்தனை மேவி வாழ 
வல்லபைக் குரியானை வாழ்த்து வாம் 


23 - வது தொகுப்பு 


67 


| | 


முடிவு : 


தாவி சரையாய் நி .........ரை கொண்ட 
படியினாலே.............. 

....... தப்பிர 
ரயுவு ராசனல்ல 


-50 


............. 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 767 - d / D - 1241 , எண் 1497 / D - 2088 போன்றது . 
ஏடுகள் சல்லடைக்கண்களாக உள்ளதால் வாசித்தறிய இயலவில்லை . 


வரிசை எண் : 


3589 


சுவடி எண் : 


1631 


பன்னிருபாட்டியல் 


- 


மூலம் 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 700 


அளவு : 


30x4 செ.மீ. 


ஆசிரியர் : இந்திரகளியார் முதலியோர் 


பக்கத்திற்கு : 14 வரிகள் 
பொருள் : இலக்கணம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 

: 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 

சொல்லின் கிழத்தி மெல்லிய லிணையடி 
சிந்தையில் வைத்து முன்னோர் பொருணெறி 
கூட்டியுரைப்பல் பாட்டியன் மரபே 


-1 


-1 


பின்னரு 


-- 


முடிவு : 

............. தெள்ளாவியல 
திருபா விருபது 

- 163 
ஒருபா ஒருபது மிருபா விருபதுங் 
கருதிய வெள்ளையும் கவலுங்காட்டினர் 

-164 
கோவை யென்பது கூ . 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 650 -b / D - 106 போன்றது . ஓரங்கள் ஒடிந்துள்ளன . 
பூச்சியரித்துள்ளதால் படிக்க சற்றே கடினமாயுளது . 

இது , பொருத்த இலக்கணம் , பிரபந்த இலக்கணங்களை சூத்திர யாப்பாற் 
கூறுவது . சொல்லியல் , செய்யுளியல் என இரண்டு இயல்களை யுடையது . அச்சாகி 
யுளது . ஒரு துண்டு ஏட்டில் நெல்லையப்பக் கவிராயர் பன்னிரு பாட்டியல் என்றுளது 


63 


தமிழ்ச் சுவடிகளின் 


3590 


வரிசை எண் : 


1632 


சுவடி எண் : 


சித்திர புத்திரன் கதை 


கி . எண்ணிக்கை : 


5000 


ஏடுகள் : 152 


அளவு : 


44 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : கதை 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீர்கொண்ட பூதலத்தில் சித்திர புத்திரன் கதையைப் 
பார்கொண்ட செந்தமிழால்ப் பாடவே பேர் கொண்ட 
மார்பூத்த கோலமூலை மாதுழையா ளீன்றவென் 
கார்பூத்த குஞ்சரமே காப்பு 


நூல் 


திருயொலிந்து வாழுமிக சித்திர புத்திரர் கதையை 
விருப்பமுடன் சொல்ல விநாயகனே வேளை முகத்தோனே 


முடிவு : 


... 


... 


... 


... 


சிறப்பாக வாழியதே 

வாழியதே 
பாதப் பெல திடவெ 

பெற்றிடவே 
டிய லெல்லாருந் தான் கேட்க 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


காலம் : 


( தொடக்க ஏடுகளில் ) 1025 - ஆம் வருஷம் அற்பசி மாதம் 2 - ந் தேதி எழுதி . 
படித்து வருகிற சித்திர புத்திர நயினார் கதை நீடூழி காலம் வாழ்க . 


1025 - ஆம் வருடம் பிரட்டாசி மாதம் 2 - ந் தேதி எழுதிப் படித்து வருகிற சித்திர 
புத்திர நயினார் கதை நீடூழி காலம் வாழ்க . 

சொக்கலிங்கம் துணை . 


குறிப்பு : 

இது , மிக மிகப் பழுதுபட்ட சுவடி . சல்லடைக் கண்ணாக உள்ளது . இது , 
எமது சுவடி எண் 400 / D -610 , 1408 / D - 2039 முதலானவைகளின் வேறாயது போல் 
தான்றுகிறது . 2 பத்தியாக எழுதப்பட்டுள்ளது . 


23 - வது தொகுப்பு 


69 


எமனுக்குக் கணக்கராக இருந்து உயிர்களின் 

முடிவு நிலையை அறிவிப்பவர் 
சித்திர புத்திரர் எனப்படுவார் . சித்திரபுத்திரன் அம்மானை எழுதியவர் , அதிராம் 
பட்டினம் சிதம்பரநாதன் என்பவராவர் . 


வரிசை எண் : 3591 


சுவடி எண் : 1633 


சேந்தன் திவாகரம் 


எடுகள் : 115 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 40x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : திவாகரமுனிவர் பொருள் : நிகண்டு 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவன் பெயர் 


சங்க ( ர ) னிறையோன் காம தகனன் 
கங்கா தரனே கறைமிடற் றண்ணல் 
கூற்றை யுதைத்தோன் குன்ற வில்லி 
ஏற்று வாகனன் றிரியம்பகன் சோதி 


முடிவு : 


பாரதம் பொருத பேரிசைச் சிலையும் 
பாடிய புராண பாரக னுணர்வொடு 
தாருதற் கடிந்த வீரபத் தனிவேல் 
பாடிய புலவன் பதியம்பச் சேந்தன் 
பயில வுற்ற திவாக ரத்துப் 
பத்தாவது ஒலிபற்றிய பெயர்த் தொகுதி 

முற்றும் 


சிவகுருநாதன் பாதார விந்தமே கெதி . 
குறிப்பு : 

இதில் , தலைப்பு இல்லை . காணப்பட்டது தமிழ் நிகண்டுகளுள் ஒன்று . 
இது , காலத்தால் முற்பட்டது . பன்னிரண்டு தொகுதிகளையுடையது . இதில் , 10 
தொகுதிகளே 

உள்னை . சேத்தன் 
சேத்தன் என்பாரது 

என்பாரது - வேண்டுகோட்கிணங்க திவாகர 
முனிவரால் செய்யப்பட்டது . அதனால் சேந்தன் திவாகரம் எனப் பெயர் பெற்றது . 
சேந்தன் என்பவர் சோழ நாட்டுச் சிற்றரசர் . இது அச்சிடப்பட்டுளது . இதில் , 
ஏடுகள் மிகவும் சல்லடைக் கண்ணாகவும் , தலை 

தடுமாற்றமாகவும் 
பிழைகள் அதிகம் . 


70 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3592 


சுவடி எண் : 


1634 


திருக்குறள் - மூலம் 


ஏடுகள் : 28 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 35x31 செ.மீ. 
ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : நீதிதூல் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


.......... கொடுத்த 


பதி துணை . 


ஆயிரத்து முன்னூற்று முப்ப தருங்குறளும் 
பாயிரத்தி னோடு பகர்ந்தற்பின் - போயொருத்தர் 
வாய்க்கேட்க நூலுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீற்றிருக்க லாம் . 


நூல் 


முதலாவது கடவுள் வாழ்த்து 
அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு . 


-1 .. 


முடிவு : 


நெஞ்சிற் றுறவார் துறந்தார்போல் வஞ்சித்து 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 71 / D - 133 போன்ற தெனினும் இதில் , 27 அதிகாரங்கள் . 
முழுமையும் , 28 - வது அதிகாரம் பாதியும் உள்ளன . பின் ஏடுகள் முறிந்துள்ளன . 
சல்லடைக்கண்ணாகவும் உள்ளன . 


வரிசை எண் : 3593 


சுவடி எண் : 1635-3 


இராமதாசர் சரித்திரம் 


ஏடுகள் : 15 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி எண்ணிக்கை : 600 

அளவு ; 42x21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சரித்திரம் 
முழுமை முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


23 - வது தொகுப்பு 


71 


தொடக்கம் : 


அதர்வண சீர்ஷம் (கிரந்த எழுத்துக்களில் ) 
அஸ்த்ரேண சஸ்த்ரேண பீஜேண மனுனா பூர்வத : 
ஸ்தம்பத் வயம் உபய பார்ஸ்வயோ ரேக மேகம் . 


ஸ்ரீ ராம ஜெயம் 
சுவர்மிகு வர்ந்தனம் சேதிவாசீனம் ஜெகத் சர்வம் 


நாமதாசு கதை 
ராமனாதனாழகை . ஸ்ரீகறமுக பத்றாசால மந்துண 
செலகு ஸ்ரீறாமு கிருன னாகு பிறாகடமுக ஸ்ரீராமதாசுகனு 


முடிவு : 


வேதனாத பளயிவவது அறிய னாமா 
மாதவணை நீரு சுவவது அரீய னாமா 
உபவிள்ளத பதவி கோடுவா அரிய னாமா 
நெபவிள்ளத பிறந்தர விட்டால னாமா 


... கெங்க 


காலம் : 


சர்வசித்தி வருஷம் தை மாதம் 6 - ந்தேதி 
நன்னிலம் தாலுக்கா டோர் நம்பர்..அம்மையப்பன் 
யேலங்குடி குண்டா ரெங்கன் செட்டியார் குமாரன் 
ராமகிஷ்ண செட்டியார் ராமதாசு சரித்திரம் அசல் 
பொஸ்தகம் . வெங்கிடாசலபதி துணை . ( முகப்பு ஏட்டில் உளது ) 


குறிப்பு : 

இதில் , தெலுங்கு மொழியில் தமிழ் எழுந்துக்களால் எழுதப்பட்டுளது . அவரது 
கீர்த்தனைகள் பெரிதும் இடம் பெற்றுள்ளன . 


* 


வரிசை எண் 


3594 


. 


சுவடி எண் : 1635-6 


இராமதாசர் கீர்த்தனைகள் 


ஏடுகள் : 12 


பக்கத்திற்கு : 


6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 42x 21 செ.மீ. 
ஆசிரியர் : இராமதாசர் பொருள் : தோத்திரங்கள் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


-- 


தொடக்கம் : 

சுபமஸ்து குருப்யோ நம : 
றாகம் தன்னியாசி . 

தாளம் : ஆதி 
ஸ்ரீ கறமகு தஞ்சாபிறி வெலசினா 
ஸ்ரீ நரசிம்மகு கிருபகு 

கோலக மந்த பெந்த ஒரத்து சுடை 
அரிலோக முனகு மூனு சன்னு 


-1 . 


முடிவு : 


தினமும் சொல்வார் கேள்வாருக்கு சீக்கிரமாகவே 
யெழுந்திருந்து ஸ்ரீ மகாலக்ஷ்மி நன் கிருபையினால் 

னமதினம் ஸ்ரீ கிஷ்ண பாதத்தை நிச்சயமாகவே 
நம்பினேன் வறபாகவதரே சொன்ன வையகம் 
புகழாகவே . 

யோ , 


... 


- 


காலம் : 


ஏவிளம்பி வருஷம் அற்ப்பசி மாதம் 27 - ந் தேதி 
( முன் ஏட்டில் உளது ) 


குறிப்பு : 

இதில் , தெலுங்கு கீர்த்தனைகளும் , திருமால் மீது தமிழ் கீர்த்தனைகளும் உள்ளன . 
தெலுங்கு மொழி , தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3595 


சுவடி எண் : 


1636 


கல்லாடம் 


எடுகள் : 64 


கி . எண்ணிக்கை 2000 


அளவு : 


51x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8.9 வரிகள் 


ஆசிரியர் : கல்லாடனார் 


பொருள் : 


சமய நூல் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 
செவ்வி திகழ்தருணச் செந்தா மரைவதனம் 
கொவ்வையெயிற் செவ்வாய் குறத்தேனை - நவ்வி 
விழியானை யைப்புணரு வேளை மதவெள்ளம் 
பொழியானை யை மனமே போற்று . 


73 


23 - வது தொகுப்பு 


முடிவு . 


பதமிரண்டன மத்த வுள்ளக் 
கதியினராய் வேரானனனே . 
நெடுவரைப் பொங்காப் புனமெறிக ராகிற 
கரும்புகை வானகப்புப் பொதிந்து 


குறிப்பு : 


ஏடுகள் , சல்லடைக்கண்ணாகவும் , ஒடிந்தும் , முறிந்தும் தலை தடுமாறியும் , முன் 
பின்னாகவும் உள்ளன . சரிசெய்யவும் இயலாத நிலையில் உள்ளன . 


இது , ஒரு சிறந்த நூல் . கல்லாடம் கற்றவரிடம் சொல்லாடாதே என்பது 
பழமொழி . 


வரிசை எண் 


. 


3596 


சுவடி எண் : 1637 - a 


சூடாமணி நிகண்டு 


: 


அளவு : 26X4 செ.மீ. 


ஏடுகள் : 112 

கி , எண்ணிக்கை 12 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : வீரைமண்டல புருடன் பொருள் : 
நிகண்டு 

நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

( தொடக்க ஏடுகள் பெயர்த் தெழுதுமாறு இல்லை ) 


முடிவு : 


உரைத்தவிப் பல்பேர்க் கூட்டத் 

தொருபெயர்த் தொகுதி தன்னில் 
விரித்தமூ வைம்பதின் மேலிதின் 

மூன்றிவையுந்தான் செய்தான் 
திருக்கி ........ க்குரை பத்திரன்றாள் 

சென்னியிற் சூட்டிக் கொண்டோன் 
மருக்கிளர் பொழில் சூழ் வீரை 

மன்னன் மண்டலவன் றானே ! 


154 


நிகண்டு பன்னிரண்டாவது முற்றும் , ஆகவிருத்தம் ...... ஸ்ரீ சாலிவாபீசுவரர் 


காந்திமதி துணை . 


74 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : 


வியாக்கிர - புரிவாசன் , சதாசிவகுரு சீஷன் கயிலாச நாதன் சுத்தகவி சுஹஸ்த 
லிகறிதம் . 


... 


974 - ம் வருஷம் புரட்டாசி மாதம் குருவாரமும் , சதுர்த்தியும் , ரேவதி 
நட்சேத்திரமும் சுபயோக சுப கரணமும் கூடின சுபதினத்தில் எழுதி முடிந்தது .. 

முற்றும் . 


குறிப்பு : 

ஏடுகள் சல்லடைக் கண்களாக உள்ளன . ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . முன் 
பகுதி மக்கிய நிலையில் உள்ளது . 


இது எமது , சுவடி எண் 439 / D 24 போன்றது . 


ஆதி 


வரிசை எண் ! 3597 


சுவடி எண் : 1637-6 


தாணுப்பிள்ளை யவர்கள் பேரில் 

பஞ்சரெத்தின மாலை 


ஏடுகள் : 6 


கி , எண்ணிக்கை : 100 


அளவு : 


26x4 செ.மீ , 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


( தேன் ) வாழை ... ... தூக்குவார் 
காவணத்தின் மேற்கட்டி கமுகம் பூவிற் 
குலைகட்டி நோக்குவார் ( பதிற்று மா ) 
மலர்மாலை சூடுவர்க் தெரிவைமார்கள் 
புனிதமாக நின் றொருவர்க் கொருவர் 
புகழ்ந்து பாடுவார் பெருத்த மணிகளெடுத்துப் 
பூட்டுவார் மகர தோரணம் 


முடிவு : 


பார்த்தி , டன் வாங்க .... ... யைய்ப் புகழ்ந்து 
ங்குனிச் சிந்தை மகிழ்ந்திட வாழ்கின்றாரே ! 


3 வது தொகுப்பு 


75 


தாணுப்பிள்ளை யவர்கள் பேரில் பஞ்ச ரெத்தின மாலை 


முற்றும் . 
( குமரன் றிருவடிகளே கெதி . 


குறிப்பு : 


ஏடுகள் சல்லடைக்கண்ணா கவும் . ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . பிற செய்திகள் 
அறியமுடிய வில்லை . 


வரிசை எண் : 3598 


சுவடி எண் : 1637 - c 


சிங்கை வெண்பா 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 26x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வெண்பா 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கங்கைவெண் பாமாலை .. 
சிங்கைவெண் பாமாலை சிறப்பாக 
கற்பகத்தின் கார்மலர்க் கட்டின்னார் .............. 
கற்பகத்தின் தாள்மலர் ............ 

க்குளார்த்தப் ............. 


முடிவு : 


... களவு " முதலான பாதகரே ......... 

...... ப்படை .... ன்றால் ........ யென்னு ளங் குடிகொ 
நிதிசரவணோற்பவ குமரே தணிகையங்கிரி ............. 

திருச்சிற்றம்பலம் . 


குறிப்பு : 

இதன் ஏடுகள் சல்லடைக்கண்ணாகவும் ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . பிற 
செய்திகளை இதிலிருந்து அறிய இயலவில்லை . 


76 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் 


3599 


சுவடி எண் : 1638 


நீதிக்கதைகள் 


ஏடுகள் : 36 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 29x41 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கதைகள் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து தமிழ் 


தொடக்கம் : 


திருவைச் சேர்வாம் 
செந்தமிழ்ப் பாடலா மிந்திரனை போல 
வாழ்ந்து கொண்டு ருக்கால் மந்திரஞ்சேர் 
வெற்பகத்தையூடறுத்து தொழுதக்கால் 
அல்லல் போம் ... ... தொழுதக்கால் 

....சலைக்கியான் ஷனோத சம்பூ ரணம் 

போல் மத்து மின் ......... மன்னுள் 
- கண்ட நீதிகதை சொல்லும் போதிலே 


-13 


முடிவு : 


காற்படிகன்றா ---- தக் காட்டினுள் செய்த - 
சேர்ப்ப வாரம் யானை 
மாடை நாத புவிவ .......... 


...... 


காலம் : 

1838 - ஆம் வருஷம் அட்டப்பர் மாதம் 28 - ந் தேதி 
1014 - ந் ஆம் வருஷம் அப்பிசி மாதம் 8 தேதி சுப்பு . 

-18 
குறிப்பு : 

இக்கதைகள் பார்வதிக்குப் ப்ரமேசுவரின் சொல்லியதுபோலத் தெரிகிறது . முதல் 
எடு இல்லாததால் தலைப்பும் , பிறவிபரமும் தெரியவில்லை . ஏடுகள் சல்லடைக் 
கண்களாகவும் ; முறிந்தும் , ஒடி ந்தும் , உள்ளன . 

இதில் , முதலாவது பதுமாபதிகதை , மந்திரவாதி கதை , கிளியின் கதை , வீரபரன் 
கதை கூர்மத்தின் கதை , சூரன் கதை , திலைவாகு சுதை ஆகியவை உள்ளன . 


ஒ 9 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3600 


சுவடி எண் : 1639 


மீனாட்சி மந்திரம் 


ஏடுகள் : 12 கி , எண்ணிக்கை : 250 

அளவு : 21x2 ; செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திர 
சாத்திரம் நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

மீனாட்சி மந்திரம் 
அகண்ட பறிசறண ஞான சக்தி 
தோத்திரம் யிது சரிதை கிரிகை யோகம் 
ஞானம் . இந்த நாலு பாதத்துக்கும் அடியார்கள் 
எவ்விதமாய் தியானம் பண்ணி நார்களோ 
அந்தவிதம் மோக்ஷசமாகும் . 


முடிவு : 


உன்னுடைய பேரேத யேது மகானென 
லோகந்தோர் ரிஷி சித்தர் மவுனமென்ம்பார் 
என்னுடைய பேர் 


குறிப்பு : 

இது , மதுரை மீனாட்சி அம்மையினைத் துதித்துச் செய்யும் செபம் . மந்திரச் 
சொற்கள் முதலானவற்றைக் கொண்டது . 


வரிசை எண் : 3601 


சுவடி எண் : 1640 


ஆத்ம பாவனை 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 350 

அளவு : 24x5 செ .. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது 

எழுத்து : கிரந்தம் .. 


78 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


1 


- நிச்சய நயத்தினால் அனந்த ஞான தரிசன 
சுகவீர்ய குணங்களுடைய ஆத்மாவிற்கு ஐந்து 
விதமான வர்ணங்களும் இரண்டுவித ........ ந்தங்களும் : 
ஆறுவகையான ரசங்களும் எட்டுவித மான 
ஸ்வரங்களும் வாஸ்த்தவத்தினால் கிடையாது . 


முடிவு : 


விறைவில் நடத்திக்கொண்டு போய் ... . மாறி 
கோவிலின் முன்னிடமாகிய பலிபீட நிடகுத்தி நிடத்தே 
நிருத்தி அரசனை வணங்கி அப்புறம் விலங்கி நின்ற நன் 
கிங்கர்களும் அங்சணமே வணங்கி விலங்கி நர் 


முற்றிற்று 
சுபம் ஸ்ரீரஸ்து 


குறிப்பு : 

இது , கிரந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டுளது . ஆன்மாவைப் பற்றிய விபரங்கள் 
கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3602 


சுவடி எண் : 1641 


. 


திருக்குறள் - உரையுடன் 


அளவு : 34x3 செ.மீ. 


எடுகள் : 

272 கி . எண்ணிககை : 12000 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : 


நீதி நூல் 
எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
சற்குரு பாதந்துணை சிவசண்முக மெய்ஞ்ஞான தேசிகன் 
திருவடி வாழ்க . 

தெய்வப்புலமைத் திருவள் ளுவ நாயனாரருளிச் 
கடுகைத் துளைத் தேழ்கடலைப் புகட்டி ...... 

சிவசண்முக மெஞ்ஞான தேசிகன் திருவடி ......... 
தெய்வப்புலமைத் திருவள்ளுவ நாயனாரருளிச் செய்த 


...... 


23 - வது தொகுப்பு 


79 


குறள் . கடவுள் வணக்கம் . 
அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முற்றே யுலகு . 

என்றது எழுத்துகளுக்கெல்லாம் 
அகாரயெழுத்து முதல்யெழுத்து குருப்போலே உலகத்துக்கெல்லாம் 
சருவக்கியனான சு ( வாமி ) முத லென்றயாறு . 


மூடிவு : 


தம்மில் லிருந்து தமதுபாத் துண்டற்ரு 

லம்மா வரிவை முயக்கு எ.து யிவனை நீ 
எழுதிக் கொண்டு 


குறிப்பு : 
இதில் , புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் 6 குறட்பாக்கள் வரையிலும் உரை 

உள்ளன . 1106 குறட்பாக்கள் உள்ளன . ஏடுகள் சல்லடைக் கண்ணாகவும் . 
ஒடிந்தும் , மடிந்தும் உள்ளன . 

இன்னாரொன்று அறியக்கூடவில்லை . 


யுடன் 


திருக்குறள் உரைக்கொத்து காண்க . 


வரிசை எண் : 3603 


சுவடி எண் : 1642 


சேந்தன் திவாகரம் 


கி . எண்ணிக்கை : 800 


அளவு : 45x3 செ.மீ 


ஏடுகள் : 

30 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : திவாகர முனிவர் 


பொருள் : நிகண்டு 
எழுத்து : தமிழ் , 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


i 


தொடக்கம் : 


குருவே துணை 
{ தவளத் தாமரைத் தாதார் ) கோவி 
லவளைப் போற்றுது மருந்த மிழ்க் குறித்தே ! 

தந்திமுகத் தெந்தை சதங்கைப் பதம்போற்றி 
சிந்தை விளக்காத் திவாகரத்தை - வந்த 
தொகுதியொரு பன்னிரண்டுஞ் சோராமல் நேரே 
பகுதி யுறமனமே பற்று . 


80 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


சிவன் பெயர் 


சங்கர னிறையோன் காம தகனன் 
கங்கா தரனே கறைமிடற் றண்ணல்: 


முழவு 


. 


நாடியே கூதிர் நாடகக் கணிகை 


பாண் மகள் பெயர் 


பாடினி விறலி பாட்டி மதங்கி 
பாடன் மகடூ பாண்மக ளாகும் 


பெண் பொதுப் பெயர் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 474 / D - 1 போன்றது . ஏடுகள் சல்லடைக்கண்ணாக 
உள்ளன . ஏடுகள் முறிந்தும் , ஒடிந்தும் உள்ளன . 

இதில் தெய்வப்பெயர்த் தொகுதி , மக்கட் பெயர்த் தொகுதியில் பாண்மகள் 
பெயர் மட்டும் உள்ளன . 


... 


குமாரன் 


தலைப்பு ஏட்டில் 

சோவைக்காரன் 
வைக்காரன் திவாகரம் ” என்றுளது . 


அக்கினி முத்து சே 


வரிசை எண் 


3604 


சுவடி எண் : 1643 


யாப்பருங்கலக் காரிகை - விருத்தியுரை 


ஏடுகள் : 110 


கி . எண்ணிக்கை : 5000 


அளவு : 39x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அமிதசாகரர் 


பொருள் : இலக்கணம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
பொன்மலை நெற்றியின் வெண்மருப் பெழுது 
மும்மத வானை யொன்றெண் பவம்மத வானை 
மற்றாறு மதமுடைத்தே 


1 


23 -வது தொகுப்பு 


81 


ஹரி : ஓம் நன்றாகக் 
காரிகை விரித்துரை உறுப்பியல் 


கந்த மடிவில் கடிமலர்ப் பிண்டிக் 

கண்ணார் நிழற்கீழ் 
ழெந்த மடிக . ளிணையடி யேத்தி 

யெழுத்தசை சீர் 


முடிவு : 


வைக லெய்தின்றா லுலகே ... எனவரும் 

ஒழிபியல் முற்றும் . 
சீருந்தளை விட்டு மாஞ்சீரியற்றளை ....... முகிண்முலை வாணுதலே . 

காரிகை முற்றும் 
தமிழ் மணங் கமழும் கமலையம் பதிவாழ் 
ஞானசம்பந்தனை வணங்கி 
வீன சம்பந்தமில்லை வீடெளிதே . 


காலம் : 


நட்சேத் 


983 - ஆம் வருஷம் புரட்டாதி 6 - ந் தேதி சனிக்கிழமையு நவமியு மூல 
திரமுங் கூடின சுபதினத்தில் எழுதி முடித்தேன் நல்ல குற்றாலம் . 

ஆசாரியன் திருவடிகளே சரணம் . குமரன் துணை . 


குறிப்பு 


இது , எமது சுவடி எண் 83 / D.95 போன்றது . ஏடுகள் சல்லடைக்கண் 
களாகவும் , ஒடிந்தும் , முறிந்தும் , இடம் மாறியும் உள்ளன . 


வரிசை எண் : 


3605 


சுவடி எண் : 1644 - a 


யாப்பருங்கலக் காரிகை - உரையுடன் 


ஏடுகள் : 90 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 311x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : அமிதசாகரர் 


பொருள் : இலக்கணம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


எழுத்து : தமிழ் 


முழுமை : முற்றற்றது 


6 


82 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் 


காரிகை உரை பாடம் 


சற்குரு பாதமே கெதி 
கந்த மடிவில் கடிமலர்ப் பிண்டிக்க ணார் நிழற்கீழ் 
எந்த மடிக ளிணையடி யேத்தி யெழுத்தசைசீர் 
பந்த மடிதொடை பாவினங் கூறுவன் பல்லவத்தின் 
சந்த மடிய வடியான் மருட்டிய தாழ்குழலே ! 


முடிவு : 


என்பது அமுதசாகரரைக் குடவுழுந்தார் பாடியது 
யாப்பருங்கலக் காரிகை முடிந்தது . 
ஓரா தெழுதினே னாயினு மொண்பொருளை 
யாராய்ந்து கொள்வ ரறிவுடையோர் - சீராய்ந்து 
மிக்க களைந்து குறைபெய்து வாசித்தல் 
கற்றறிந்த மாந்தர் கடன் 
காரிகை முடிந்தது முற்றும் 
அழகிய நம்பி குருபாதார விந்தமே துணை . 

ஸ்ரீ வாலை ஞான சரசுவதி கிருபை 
திருஞான முத்திரைக்கை ............ திருவடிகளே சரணம் . 


காலம் : 


1166 - ஆம் வருடம் வைகாசி மாதம் 24 ந்தேதி 
சுக்கிரவாரமு மாகிய சுபதினத்திலெழுதி முடிந்தது . 


( ரேவதி ) நட்சேத்திரமுஞ் 


குறிப்பு : 


போன்றது . 


முன் பிரதி 

இதுவும் , சல்லலைக்கண்ணாகவும் , ஏடுகள் 
பிறழ்ந்தும் , இடம் மாறியும் , முறிந்தும் ஒடிந்தும் உள்ளன . 
இடையிடையே ஏடுகள் இல்லை . 


இது . எமது சுவடி எண் 83 / D . 95 போன்றது . இதன்பின்னர் ஒரு ஏட்டில் 
உவமான சங்கிரகத்தின் இறுதிப்பகுதி உள்ளது . முடிவில் உவமான சங்கிரகம் முற்றும் 


என்றுளது , 


23 - வது தொகுப்பு 


83 


வரிசை எண் : 3606 


சுவடி எண் : 1644 - b 


வெண்பாப் பாட்டியல் 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 311x4 செ.ம் 
பக்கத்திற்கு | 12 வரிகள் ஆசிரியர் : களந்தை குணவீரபண்டிதர் 

பொருள் : 
இலக்கணம் நிலைமை : 

மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது . 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மதிகொண்ட முக்குடைக்கீழ் வாமன் மலர்த்தான் 
துதிகொண்ட நாளுந் தொழுது - நுதிகொண்ட 
பல்கதிர்வே லுண்கண்ணாய் பாட்டியலைக் கட்டுரைப்பேன் 
றொல்லுலகின் மீதே தொகுத்து 


முடிவு : 


............ மிராமயாணம் என்பன பாடப்படும் 


பொருளாற் பெயர் பெற்ற .................. 


குறிப்பு : 

இதன் , ஏடுகள் சல்லடைக்கண்ணாகவும் , ஒடிந்தும் , சிதைந்தும் , இடம் மாறியும் 


உள்ளன . 


எண் 646 / D - 102 


போன்றது . 


பிற செய்திகளை அங்கு 


இது , எமது சுவடி 
காணலாம் . 


வரிசை எண் : 3607 


சுவடி எண் . 1645 - a 


கந்தரலங்காரம் 


ஏடுகள் : 10 


கி . எண்ணிக்கை : 500 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அருணகிரிநாதர் 
முழுமை : முற்றுமுளது 


அளவு : 41 , 4 செமீ . 
பொருள் : தோத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


84 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் : நன்றாக 
அடலருணைத் திருக்கோபுாத்தே வந்த வாசலுக்கு 
வடலருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவராதலாற் 
நட்புடெனப் படுகுட்டொடு சற்ககரை முக்கியகைக் 
கடதட கும்பக் களிற்றுக் கிளைய களிற்றினையே 


சரவண பவ . 
தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை 


முடிவு : 


பெரும்பேறு சற்று மறியாத வென்னைப் பிறவியறத் 
தரும்பே ரிதுவென்று காட்டியவா கனந்தத் தழிய 
வரும்பேறு தி ......... ப் பழனிப் பிரான் மயில் வாகன வண்ணச் 
சுரும்பேறிய குழலாளுமையாள் பெற்ற சோதியனே ! 

- 105 


குறிப்பு : 

அருணகிரிதாதர் முருகன் மீது பாடிய பல தோத்திர நூல்களுள் இதுவும் ஒன்று 
இது அச்சாகியுளது . 

* 


வரிசை எண் : 3608 


சுவடி எண் : 


164..b 


மூதுரை 


ஏடுகள் : 2 

கி . எண்ணிக்கை : 100 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : ஔவையார் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 


அளவு : 41x4 செமீ . 

பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
ஆதிரை யானை யடிபணிந் தேத்த 
மூதுரை யானது முப்பதும் வருமே . 


நூல் 


நன்றி யொருவற்குச் செய்தக்கா லன்னன்றி 
யென்று தருங்கொ லெனவேண்டா- நின்று 
தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத் 
தலையாலே தான் தருத லால் 


--1 . 


85 


23 - வது தொகுப்பு 


முடிவு : 


மருள் 

தவினைய சுற்றமும் வாழ்பொருளும் 
உருவு முயர்குலமு லெல்லாந்.......... மடந்தையாம் 
போதவ ளோடு மாகு மவள் பிரிந்து 
போம்போ தவளோடும் போம் . 

-22 . 


குறிப்பு : 

இது , 32 செய்யுட்களைக் கொண்டது , இதில் 22 செய்யுட்களே உள்ளன . இது , 
எமது சுவடி 

எண் 813 - C D - 1137 போன்றது . பிறசெய்திகளை ஆண்டு காண்க . 
ஏடுகள் துண்டு துண்டாக உள்ளன . சல்லடைக்கண்ணாக அரிக்கப்பட்டுளது . 
அச்சாகியுளது . து வாக்குண்டாம் என வழங்கப்படுகிறது . 


ஜிதி 


வரிசை எண் : 


3609 


சுவடி எண் : 


1645.c 


திருவேங்கட மாலை 


ஏடுகள் : 7 


பக்கத்திற்கு : 


9 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 41x4 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
( மூலமே ) யென்ற கா . முன் வந்திடாது ..... 
நீல மேகம்போல் நின்றானை ( பாலாய் ) 
வேலை நடுவில்த் துயிலும் வித்தகனை 
வேங்கடத்து 

யன்றியே 


நூல் 


பொன்னும் மணியும்போ லிந்தோங்கிப் பார்மகட்கு 
மின்னு மணிமுடியாம் வேங்கடமே ! 


முடிவு : 


வானவ ருடன் றடுத்தார் வாழ்வு . 

-100 
திருவேங்கட மாலை முற்றும் 
சுவாமி திருவேங்கட முடையார் திருவடிகளே சரணம் 


86 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

கடைசி ஏடு பாதியாக ஒடிந்து உளது . இது , 
போன்றது . பாடவேறுபாடுகள் காணப்படுகின்றன . 
உள்ளன . மடிந்து ஒடிந்தும் உள்ளன . 


1620-6 


எமது , சுவடி எண் 
சல்லடைக்கண்ணாக 


ஏடுகள் 


3 ஜி 


வரிசை எண் : 3610 


சுவடி எண் : 1645 - d 


( திருக் ) கருவை பதிற்றுப் பத்தந்தாதி 


ஏடுகள் : 


கி . எண்ணிக்கை : 


அளவு : 


41X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியன் பொருள் : 
பதிற்றுப்பத்தந்தாதி நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக . 
ஆன கருவைப் பதிற்றுப் பத் தந்தாதி 

சொல்லங்கன முத்தி 
ஞான வுருவாங் களவீசர் நளினச் 

சரணமிசை சாத்தித் 


முடிவு : 


தெள்ளு செந்தமிழ்க் கருவை மாநகர்ச் 
செல்வ போற்றி நின் சீர்கள் போற்றியே . 

-100 
சங்கரனாகிய பால் வண்ணர் 

முகலிங்கரும் ஆவுடையாகிய 

யொப்பனை வல்லியும் லட்சிக்கக் 
குறிப்பு : 

பத்துப் பத்துப் பாடல்களாக பத்து பத்துகள் பாட இதற்குப் பதிற்றுப்பத்து எனப் 
பெயர்வந்தது . 

அந்தா தித் தொடையினால் பாடப்பட்டதனால் இது பதிற்றுப் 
பத்தந்தாதி எனப் பெயர் பெற்றது . கருவை மாநகர் இறைவன் மீது பாடப்பட்டதனால் 
இது , திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி எனப் பெயர் கொண்டது . 

முதலேடு பாதியேயுளது . ஏடுகள் சல்லடைக் கண்ணாக முறிந்தும் ஒடிந்தும் 
உள்ளன . இது , எமது சுவடி எண் 1681 - c போன்றது . 

- *** 


23 - வது தொகுப்பு 


87 


வரிசை எண் : 


3611 


சுவடி எண் : 1645 - e 


கருவையந்தாதி 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 41x 4செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் சிரியர் : அதிவீரராமபாண்டியர் பொருள் : அந்தாதி 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
தீட்டும் பனுவல்க் கருவை யந்தாதி 

தெரியல் தந்தை 
ட்டும் படிக்குத் துணை செய்தவா சுடர்சூழ் 

பிறங்கல் 
லெட்டும் பிறத்தில் முனிமொழியார் 


நூல் 


சீரணி கொன்றைச் சடைக்காடு முக்கண்ணுஞ் 

செம் முகமும் 
காரணி கண்டமும் நான்கு திண்டோளும்....... 


முடிவு : 


பரஞ்சுடர் முகந்திட பரமன் சித்தாந்தன் 

நடத்தால்... முப் 
புரஞ்கூட வாங்கும் பொருப்பு வில்லான் 

பொருந்தாத் தக்கன் 
சிரஞ்சுடக் கொய்து முத்தீயிட்ட பால்வன் ......... 


குறிப்பு : 


இதில் , 63 பாடல்கள் அந்தாதித் தொடையால் முழுமையாக உள்ளன . இதுவும் 
செல்லரித்தும் , ஒடிந்தும் மடிந்தும் உள்ளது . திருக்கருவை பதிற்றுப் பத்தந்தாதி 
பாடிய அதிவீரராம பாண்டியரே பாடியிருக்கலாம் என்று செய்யுளமைதி கொண்டு 
கருத முடிகிறது . இது , எமது சுவடி எண் 1681-8 , போன்றது . 


88 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3612 


சுவடி எண் : 


1645 - f 


நெல்லைக் கோவை 


ஏடுகள் : 


8 


கி . எண்ணிக்கை : 


500 


அளவு 


41x4 செ.மீ. 


. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடல் 

வில்லை 


பொருள் : கோவை 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
தேரோடும் வீதியெல்லாஞ் செங்கயலுஞ் 


சங்கினையும் 
நீரோ டுலாவி ( வரும் ) நெல்லையே - தாரோடு 
கந்தாத்த ரந்தரத்த கந்தரத்தர் கந்தரத்தர் 
கந்தரத்த ரந்தரத்தர் காப்பு . 


நூல் 


காட்சி 


அமிழ்துங் கயலும் புயலுந் தனியாக் காம்பலுந்தேனு 
முமிழும் பசியவெண் முல்லையுமா வுண்மையரன முந் 
தமிழுந் தெருமணக்கும் நெல்லை நாதர் தடஞ்சிலம்பிற் 
கமழும் பொழில்வளர் வல்லி கண்டகண்களி கொண்டதே . 


முடிவு : 


வெவ்விய செவ்வி வடிவுடையாள் தன் மகிழ்ச்சியன்பும் 
வெவ்விய சங்கமு மங்கல நாணு மிக்குத்த 
செவ்விய கோலத்தர் நெல்லையன்னார்தம் மணிப்புயத்தை 
வவ்விய கோலமும் நெல்லையும் வாழி வவஞ்சிறந்தே 


-98 


வேயீன்ற முத்தரும் வடிவாளுமே துணை , 


குறிப்பு : 

கோவை என்பது காட்சி முதலாக 400 பாடல்களைக்கொண்டு பாடப்படுவதாகும் . 
இக்கோவை காட்சி முதலா 98 யாடல்களைக்கொண்டு முற்றுப்பெற பாடப்பட்டுளது . 
செய்யுள் நயம் மிக்கிருப்பினும் பிழைகள் அதிகம் . இது . திருநெல்வேலியில் அருன் 
பாலிக்கும் வேயீன்ற முத்தர் எனும் நெல்லையப்பர் , காந்திமதி அம்மை மீது பாடப் 
பட்டதாகும் . ஏடுகள் ஒடிந்தும் , மடிந்தும் , செல்லரித்தும் உள்ளன . 


23 - வது தொகுப்பு 


89 


வரிசை எண் : 3613 


சுவடி எண் : 


1646-1 


விறலி விடு தூது 


ஏடுகள் : 66 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 29x3 செ.மீ. 


யக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுப்ரதீபக்கவிராயர் பொருள் : விறலிவிடு 
நூது நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


... தும் சீலைகட்டி 
தாராதே வாராரா தந்தணையில் நேராகச் 

சுற்றத்கா ராராரென்று தொட்டிலாட்டிள் 
தாராட்டி 
கொட்டிக்காட்டி மஞ்சள் நீராட்டி 
அந்தி நிலாக் 


... 


.. 


D C 


மூடிவு : 


பெருத்தசில வூர்தந்தா னும்பிளக்கை யூர்தோறும் 
பண்ணை வைக்க யேர்தந்தார் வாழ்வுக் கிடந்தந்தான் 
ஆதந்தார் . இந்தத் தியாகம் இவளைப்போ 
யோவியரை யிந்தத் தியாகம்வந்த மெல்லியலே 


குறிப்பு : 

இது , கூளப்ப நாக்கன் விறலிவிடுதுதாகும் . தொடக்கம் 13 ஏடுகள் இல்லை . 
இறுதி நிலைகண்டு இதற்குத் தலைப்பு கொடுக்கப்பட்டது . இது , எமது சுவடி எண் 
96 | D - 283 போன்றது . கூளப்ப நாயக்கன் மீது பாடப்பட்டதாகு மிது . 
ஏடுகள் மடிந்தும் , பொடிந்தும் , சல்லடைக்கண்ணாகவும் உள்ளன . 

* 3 + 


வரிசை எண் : 


3614 


சுவடி 


எண் : 


1646-5 


விறலிவிடுதூது 


ஏடுகள் : 45 கி . எண்ணிக்கை : 2000 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுப்ரதீபக்கவிராயர் 
நிலைமை ; மிக மிகப் பழுது 

முழுமை ! முற்றற்றது 


அளவு : 

36x3 செ.மீ. 
பொருள் : விறலிவிடு தூது 
எழுத்து : தமிழ் . 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

ஹரி : ஓம் 
கார்பூத்த மேனிக் கருணைத் திருநெடுமால் 
பார்பூத்த வுந்திப் பரந்தாமன்- நீர்பூத்த 
வேலைகுமு றக்கடைந்த வேலவரும் தெள்ளமுத 
மாலைதரும் வெண்சா றொடுபாகும் - பாலும் 


முடிவு : 


விட்டுப் பிரிந்தக்கால் வேறு பிழையில்லையோ - முட்டி 
தூக்கிப் பயிலொ ......... ஊரைவிடத்தென்றா ளுதாரி 
வீட்டிரப்புக் கூரையிலொன் றிக்கேட்டுக்கோ ... 


குறிப்பு : 

இதில் , முடிவு இல்லை . இதுவும் எமது சுவடி எண் 96/ D - 283 போன்றது . ஏடுகள் 
பூச்சியரித்தும் ஒடிந்தும் உள்ளன . இது முன் பிரதி போன்றது . கூளப்ப நாயக்கள் 
மீது பாடப்பட்டதே . 


வரிசை எண் : 361.5 


சுவடி எண் : 


1647 


நெல்லேசர் பைங் கிளிக்கண்ணி 


( கிளிவிடுதூது 


7 ) 


ஏடுகள் : 35 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 223X3 செ . மீ . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
சிற்றிலக்கியம் நிலைமை : 

முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


... ம யைத்துறந்த ரெங்கள் திருநெல்லெ ........... 
எ ......... ந் துறந்தா ரெனைத் துறவார் பைங் ... 


முடிவு : 


பாசத் திறையறுத்தார் பஞாணையில் சேர்வேன் முன் 
நெஞ்சத் திறைப்போட்டார் நெல்லேசர் - வைங்கிளியே ! 


-156 


23 -வது தொசப்பு 


91 


பாங்கி மறையப் பணி மறைய நான் மறைய 
மூங்கில் வனத்தார் முளைத்தார்காண் - பைங்கிளயே ! 


- 157 


குறிப்பு 


திருநெல்வேலியில் "எழுந்தருளியுள்ள நெல்லையப்பர் மீது காதல் ( அன்பு ) 
கொண்ட பெண்ணொருத்தி கிளியிடம் கூறுவதாக கண்ணிகளால் பாடப்பட்டது இதில் 
நெல்லையப்பர் சிறப்பியல்புகள் கூறப்படுகின்றன . முதல் 2 ஏடுகள் இல்லை . 3 - ஆம் 
ஏடும் ஓடிந்தும் சிரைந்தும் உள்ளது . மற்ற ஏடுகள் சல்லடைக்கண்களாக உள்ளன . 


வரிசை எண் : 


36.16 


சுவடி எண் : 1648 


திவாகர நிகண்டு 


ஏடுகள் : 28 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 38x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : திவாகர முனிவர் பொருள் : நிகண்டு 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிக மிகம் பழுது 


தொடக்கம் : 


நாராயணியே 

கன்னி குமரி 
சீர்சால் பகவதி 
சிறந்ததொல் பெயரே ! 


முடிவு : 


... 


மூதேவி பெயர் 
முகடி கேள்வை 
கலதி சேட்டை 
காக் 

ள் 
கழுதை வாகினி 
குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 484 - a / D - 15 போன்றது . இதன் விளக்கம் எமது சுவடி 
எண் 474 / D - 1- ல் காண்க . 

இந்தப் பிரதியில் முதலிரண்டு தொகுதிகளே உள்ளன . ஏடுகள் சல்லடைக் கண் 
ணாகவும் , ஒடிந்தும் மடிந்தும் உள்ளன . தலைப்பு ஏடு இல்லை . 


93 . 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3617 


சுவடி எண் ; 1649 


சூடாமணி நிகண்டு 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 32x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : வீரை மண்டல புருடர் பொருள் ! நிகண்டு 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பதினோராவது தொகுதி 
பகவனே யீசன் மாயோன் பங்கயாசினனே புத்தன் 
பகலே நாளொடு முகிழ்த்தம் பகலவன் வெதெ 


சுருப்பூந் தாதாம் வசி கூர்மை . 


முடிவு : 


பாலையாழ் முடுகியற் பாட்டாரை கரேணுவே 
பிடியானைக்குங் கடுங்கொலை பானைக்கும் பேர் 
கிரணப்பங்கிரண மூக்காங் கிளர்சிறுவட்டில் முப்பேர் , 
கரீரமெய் ... 


குறிப்பு : 


இதில் , 

பதினோராவது தொகுதியும் பனிரண்டாவது தொகுதியும் ( ஏடுகள் ) 
கலந்துள்ளன ஙகர எதுகை முதல் ர கர எதுகை வரை உள்ளன . இடையிடையே 
ஏடுகள் முறிந்தும் , இல்லாமலும் உள்ளன . 


எமது சுவடி எண் 506 / D - 43 போன்றது . 


** - ** 


வரிசை எண் : 3618 


சுவடி எண் : 1650 


மன்னாரு செட்டி அட்டவு 

அட்டவணை 
முறிச் சீட்டுகள் 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை ! 1000 

அளவு : 

53X3 செமீ . 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : 

மன்னாருசெட்டி பொருள் : முறிச்சீட்டு 
நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


93 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


குண்றா கோபாலு செட்டியார் மகன் 
றெங்கன் செட்டிக்கி தமயனார் 
ராமன் செட்டியும் மனைாரு செட்டியும் 
யெழுதிக் குடுத்த அட்டவணை 


முடிவு : 


யென்னிடமாகிலும் ஒரு மாசம் அறெ 
மாசமாகிலும் வந்து சாப்பிட்டால் 
அண்டு முதல் நாங்கள் கணக்கு யெழுதி 
வச்சி தமயன் மன்னா 


காலம் : 


சுக்குல வருஷம் ஆனி மாதம் 27 - ந் தேதி 


குறிப்பு : 

இதில் , தம்பிக்கு அண்ணன் மார் எழுதிக் கொடுத்த முறிச் சீட்டுகள் உள்ளன . 
வெவ்வேறு 

காலங்களில் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் முறி என்றும் 
அட்டவணை என்றும் எழுதப்பட்டுள்ளன . முழு இரட்டை ஏடுகளில் எழுதப்பட்டுள்ளன . 


**** 


வரிசை எண் : 3619 


சுவடி எண் : 1651 


நெல்லையப்பர் காந்திமதி ஆனித் திருநாள் 
ஐப்பசித் திருநாள் வாகனக் கவிதை 


ஏடுகள் : 128 


கி . எண்ணிக்கை : 5000 


அளவு 36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : கவிதை 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


தந்து விழி மருங்குலொளி...... 

................. 
இந்துடலந் தைவரும் 


94 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


விதிகமலை கேள்வனுடன் விண்ணோர் வாழ்த்த 

வெள்விடையின் மேற்பவனி மேவுற்றாரே ! 


4 


காலம் : 


1021 - ஆம் வருடம் ஐப்பசி மாதம் முதல் 
1051 - ஆம் வருடம் ஆனி மாதம் வரை . 


குறிப்பு : 

திருநெல்வேலியில் கோயில் கொண்டுள்ள நெல்லையப்பர் காந்திமதி 
அம்மனுடன் விழாக் காலங்களில் எழுந்தருளிவரும் வாகணங்கள் குறித்து ஒரு பக்தர் 
கவிதை பாடியுள்ளார் . 


1021 - ஆம் ஆண்டு முதல் 1051 - ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஐப்பசி விழாவிலும் 
ஆனி விழாவிலும் வேயீன்ற முத்தர் வரும் வாகனச் சிறப்புக் கவிதைகள் இதில் இடம் 
பெற்றுள்ளன . 


XXXX 


வரிசை எண் : 3620 


எண் சுவடி 1652 


வீடணன் புத்தி 


ஏடுகள் : 


25 


ண்ணிக்கை : 


500 


அளவு : 


40x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : கம்ப நாடன் 


பொருள் : கதை 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


1 ....... 


ஹரி : ஓம் 
நாடியபொருள் கை கூடும் ...... கூறுவோர்க்கே .. 

வர் வாழ்க அருந்தவ முனிவர் வாழ்க 
...... மும் வாழக வாழ்க வேந்தன் குலமும் வாழ்க . 

மும்பர் வாழ்கப் புவி நகர் தானும் வாழ்க . 
ருமம் வாழ்க மன்னறுக் குறைக்க லுற்றேன் 


3 


மதத்தினால் வலிய வீரன் மன்னனுக் கிளைய தம்பி 
விதத்தினா லிலங்கை யாண்ட விபூசனன் சொன்ன புத்தி 
சிசுத்தினில் வேந்தர் கேள்கத் திருவழுந்தூரான் சொன்ன 
கதைக்கு நான் முகத்தோன் மாது கந்தனுங் காப்ப தாமே 


-1 


1 


3 - வது தொகுப்பு 


95 


மூடிவு : 


இன்று நா னுன்னை விட்டு ஏகியே வனத்தில் புக்கி 
மன் ( னிடை ] யளந்தோன் பாதம் சீரடி பணிந்தே னாகில் 
அன்றுனை அவன்கை யம்பால் அறுத்துனைக் கொல்வான் நீயும் 
பொன்றிடும் போது பகைவ றாகிறேன் போகிறேனே 

- 100 
முற்றுப் பெற்றிது . 


குறிப்பு : 


இராவணன் சீதையைக் கவர்ந்து வந்தது தவறு என்றும் சீதாப்பிராட்டியை 
விடுவிக்க வேணும் என்றும் , இராவணன் தம்பியாகிய விபீஷணன் இராவணனுக்குக் 
கூறிய புத்திமதியாகும் . இது எமது சுவடி எண் 123 / D - 590 போன்றது . அதற்கும் 
இதற்கும் பாடபேதம் காணப்படுகிறது . முதற்பாட்டில் திருவழுத்தூரான் என்றும் , 
2 - வது பாடலில் கம்பநாடன் என்றும் கூறப்பட்டுளது . பாடல்களிலும் வேறுபாடு 
காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


3621 


சுவடி எண் : 


1653 


சூடாமனி நிகண்டு 


ஏடுகள் : 170 


கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 45x3 செ.மீ. 
ஆசிரியர் : வீரைமண்டலபுருடர் பொருள் : நிகண்டு 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


...... சயதோன் 
பரந்தசீர் குணபத்திரன் றாள் பணிந்த 

மண்டலவன் றானே ! 


பாயிர முற்றும் 
இப்பாயிறஞ் சிறப்பு ............ 
பூமலிய சோகி னீழல் புஷ்பங்கணிறைந்த 


முடிவு : 


தாவிவருவானரங்கள் ............. 
மற்றிழுவால் 

தாரின் முன் 


- 43 


96 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , சல்டைக்கண்ணாக உள்ளது . ஏடுகள் உதிர்கின்றன . இதன் , தலைப்புக் 
கட்டையில் பிங்கல நிகண்டு என்று எழுதப் பட்டுள்ளது . இது உரையுடனுளது . 


இது , எமது சுவடி எண் 486 D 23 போன்றது . 


வரிசை எண் : 3622 


சுவடி எண் 1654-3 


இராம நாடகக் கீர்த்தனைகள் 


ஏடுகள் : 


42 


கி . எண்ணிக்கை : 1100 


அளவு : 44x3 செ.மீ. 


ஆசிரியர் : 


சீர்காழி அருணாசாலக் கவிராயர் 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 
பொருள் : இதிகாசங்கள் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வெண்பா 


2 விருத்தம் - 3 
ஸ்ரீ ராம செயம் 


முதலாவது பாலகாண்டம் கடவுள் வணக்கம் 

விருத்தம் 
ஆதி ஆய நடுவாகி முடிவும் ஆகி 

அண்டபகி ரண்டமும் அனைத்தும் ஆகிப் 
போதினை ஆவினை வெள்ளிப் பொருப்பை விட்டுப் 

புகழ் பொறைகள் கருமம் எல்லாம் பொலிந்து நல்ல 


முடிவு : 


ராமசந்திரன் மன்னவரு தம்பியரும் தேர்மேல்க் கொண்டு 
வர அருகே தானும் மணித்தேர் மேல் ஏறி - மின் அனைய 
சீதையுடனே சந்தோசம் மிக வந்தான் . அயோத்திமா 
நகர் வந்தானே 


25 


பாலகாண்ட முத்தும் . 
வசனம் - 1. விருத்தங்கள் - 24. ஆக ( 25 ) 
தோடையம் - 1 திபுதைகள் 3 - க்குத் 


23 - வது தொகுப்பு 


97 


... 


... 


.. 


30 ஆக 


ஆக பாயிரம் 1 - க்கும் காண்டம் 

1 - க்கும் கூ 
கொச்சகம் 1 வெண்பா 2 வசனம் 
34. தோடயம் - 1 திபுதைகள் 
சக்கிற வாத்தித்தி 


25 . 


21 


... 


திருவடிகளே சரணம் . 


குறிப்பு : 

இதில் , இடையிடையே ஏடுகள் இல்லை . தலைப்பு ஏடு இல்லை . சில ஏடுகள் 
தலைப்பு முறிந்துள்ளன . தொடர்ச்சி இல்லை இது . அச்சாகியுள்ளது . பாயிரமும் பால 
காண்டமும் மட்டுமே உள்ளன . சொல் நயம் , பொருள் நயம் , இசை நயம் முதலான 
சிறப்புக்களைக் கொண்டது . பிழைகள் மலிந்துள்ளன . இது , எமது சுவடி எண் 817 / D 
- 1171 , எண் 982D - 1175 போன்றது . 


வரிசை எண் : 3623 


சுவடி எண் : 1654-6 


மாதபலன் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 44X3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சித்திரை மாசம் மாகில் - புருசனக்கு ஆகாது 
யிது பிரசித்தம் . புருசனுக்கும் 
பெண் சாதிக்கும் நறு பிடவை கட்டிக் கொண்டு 
ஆயிரம்ஞ் சிவலு விட்டு 


முடிவு : 

யிதுக்கு பிரசித்தம் பதினாறு பெத்து 
பெறுவாழ்வு வாழ்ந்த வீரலஷ கிமிக்கி 
நல்லயென வாத்து கலை முறுக பண்ணி 

நறுசிகப்பு சந்தனம் . 
குறிப்பு : 

இது , ருது பலன் கூறுகிறது . இன்ன மாதத்தில் ருதுவானால் இன்ன பலன் என்று 
கூறுவது . முன் பின் ஏடுகள் இல்லை . 


7 


98 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3624 


சுவடி எண் : 1655 


பஞ்சதசப் பிரகரணம் 


ஏடுகள் : 135 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 

2014 செ.மீ , 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

வெண்ணுகிற மயக்கமே 
யக்ஞானந் தனக்கொருக்காலுஞ் 
சம்சார ......... சம் சாரமுஞ் 
சம்சாரியுங் கற்பித மென்றறிகின்ற 
விதேகமே யக்ஞானத்தை 


p4 வு : 


... வாய்த் தானாகவே விளங்கு மென்றுத்தரம் 


-12 


யிப்படி ............. னந்தத்தற்கு வழிபாடாகத் தானே 
விடயானந்தத்தை .......... 

... வழியே 
யெல்லாரு மோட்சத்தை யடைக்கடவ -- 

னந்த முற்றும் . 


பஞ்சதசப் பிரகரணம் முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் - சிவமயம் 

-சரணம் . யருத் சங்கை 


-600 


குறிப்பு : 

இதன் . கடைசி ஏட்டில் : சித்திரதீபிகை சங்கை - 126. எனத் தொடங்கி , 
வீடயானந்தஞ் சங்கை -12 ஆகப் பிரகரணம் 15 - க்கு சங்கை 600 என முடிகிறது . 


இது , மிகவும் சல்லடைக் கண்ணாகவும் ஏடுகள் ஒட்டிக்கொண்டும் உள்ளது . 
படித்தறிவது கடினம் . 

இது , எமது சுவடி எண் 256 / D - 654 , எண் . 527 , D - 6 6 , எண் 528 / D - 655 
போன்றது . 


2 ? - வது தொகுப்பு 


99 


வரிசை எண் : 3625 


சுவடி எண் : 1655 


திருவிளையாடற் புராணம் 


ஏடுகள் : 300 


கி . எண்ணிக்கை : 15000 


அளவு : 23X4 செ.மீ. 


ஆசிரியர் : திருவால்வாயுடையார் 


பொருள் : 


பக்கத்திற்கு : 15 வரிகள் 
தலபுராணம் நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம் பலம் 
சத்தியாய்ச் சிவமாகித் தனிப்பர 
முத்தியான முதலைத் துதி செயச் 
சுத்தி யாகிய சொற்பொரு ணல்குவ 
சித்தி யானையின் செய்ய பொற் பாதமே ! 

குருபாதமே கெதி சண்முகநாதன் றுணை . 


ஹரி ஓம் 


நூல் 
மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் 
பல்குக வளங்க ளெங்கும் பரவுக வுரங்க ளின்ப 
நல்குக வுயிர்கட் கெல்லா நான் மறைச் சைவ மோங்கிப் 
புல்குக வுலக மெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க . 


முடிவு : 


-த்தி யருச்சனை செய . 
ன்னயங்கயற் கண்ணி கணவன் முப்போதும். 


காலம் : 


--- 


தம் 3359,1035 - ஆம் வருடம் ஆனி மாதம் 30 - ந் 
தேதி 

கையும் நட்சேத்திரமும் சித்தினாம 
யோகம் செச 

சட்டைனாதி 
மாரியாடும் பெருமா ---- 

சண்முக சற்குரு தேசிகர் கிருபையுண்டாக 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணத்தினும் வேறாயது 
மதுரையில் சொக்கேசப் பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களைக் கூறுவது . 

சல்லடைக்கண்ணாகவும் , ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . ஏடுகள் தலை 
தடுமாற்றம் . தொடக்கம் நடுவில் இருக்கிறது . படித்தறிவது கடினம் . 
ஏடுகளில் படல அட்டவணையும் , விருத்தங்களின் எண்ணிக்கையும் உள்ளன . 


ஏடுகள் 


பின்னர் 2 


வரிசை எண் : 3626 


சுவடி எண் : 1657 


கைவல்ய நவனீதம் 


ஏடுகள் : 


43 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 30X3 , செ.மீ 


பக்கத்திற்கு ! 8 வரிகள் ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : 

வேதாந்தம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் 


ஹரி : ஓம் 


பொன்னில் மாதராசை 

பொருந்தினர் பொருந்தா ருள்ளந் 
தன்னிலந் தரத்தில் சீவ 

சாட்சிமாத் திரமாய் நிற்கும் 


முடிவு : 


குலவு சற்குரு பின் பாதிக் குவிர்புனர் 
தலைமேற் கொண்டா லுலகினிற் தீர்தரும 
மலவாமுற்ற பெறடேவாசால 
நலமே யாகுங் கேவல கேவல்லிய நவனீத நூலைக் 

கற்றோர் வலை ஞான நூல்கள் 
படித்தஞானிகளாய் வாழ்வார் 

உத்திரப் படலம் - சந்தேகந் தெளிதல் முற்றும் 
பரிபூரணானந்த சற்குரு முன்னிற்க 

வாலை சரசுவதி துணை 
இளையாத்தங்குடி சில்லய்யஞ் செட்டியாருக்கும் 
சற்குரு நாதன் செட்டியார் புரத்து ( பொஸ்தகம் ) 


23 - வது தொகுப்பு 


101 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 822 / D - 1212 
சல்லன 

டைக் கண்ணாக உள்ளது . 


போன்றது . 


நடுப்பகுதி 


மிகவும் 


வரிசை எண் : 3627 


சுவடி எண் : 


1658 


பகவத் கீதை 


ஏடுகள் : 182 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 191X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி : ஓம் 


... 


தேரின் பேரிே 
பத மடித்தும் 
ஒருவக ஞான 
ரம்பட்ட தனுை 


.... 


... 


முடிவு : 


அப்படிக் கொற்ற தெ 
டிப் பசு மேய்த்த 
சுவாமி யென தோத்தி 
ரு . தொழிலு மிராதித 


... 


... 


குறிப்பு : 

பகவத் கீதைச் செய்யுளின் உரை மட்டும் உளது . ஏடுகள் சல்லடைக்கண்களாக 
உள்ளன . எமது சுவடி எண் 754 - b / D • 1231- ன் வேறுபோல் தெரிகிறது . தலைப்பு 
ஏடும் , இறுதி ஏடும் இல்லாததால் சரியாக அறிய முடிய வில்லை . 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3628 


சுவடி எண் : 1659 


நன்னூல் - உரையுடன் 


கி . எண்ணிக்கை : 6000 


ஏடுகள் : 100 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


அளவு : 39x4 செ.மீ. 

ம் 
பொருள் : இலக்கண 
எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


...................பயனிலை வகையானுந் தொகைநிலை 
வகையானும் எண்ணு நிலை வகையானுந்தொட .. 
.............. மண்மை யானுந் தகுதியானுந் 
தொடருமெனவு மவற்றிற்கு காரண முறையே 
சாத்தன் வந்த 


முடிவு : 


பேரறுபா னிரண் டெண்ணான்கு வினை 
பேரதுத்தா னோரறுபத் தெட்டிடை தான் மூவேழின்மே 
லொன்னுரி யிருபத் தொன்றாகச் சொற் சூத்திரத்தின் 
விரியிருநூற் றோரைந்தாறு வேண்டு . 


நன்னூலுரை முற்றும் 
ஸ்ரீதரன் நாதாய மங்களம் . காந்திமதியம்மை துணை 
சங்கர நமச்சிவாய குரு சரணாரவிந்தமே கெதி . 

குருவே துணை 


குறிப்பு : 


இது , எமது சுவடி 

எண் 

633 / D - 65 , நன்னூல் - மயிலை நாதருரையுடன் 
போன்றது . தொடக்க ஏடுகள் இல்லை . ஏட்டெண் ( 97 ) 100 - லிருந்து 197 வரை 
உள்ளன . ஏடுகள் சல்லடைக் கண்களாக உள்ளன . 


இதன் பின்னர் இலக்கணம் எழுதிய உதிரி ஏடுகள் 3 உள்ளன , 


23 - து தொகுப்பு 


103 


வரிசை எண் : 3629 


சுவடி எண் : 1660 - a 


நீதி சாரம் - உரையுடன் 


ஏடுகள் : 40 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 44x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லல 

பொருள் : நீதி நூல் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


... சற்வ லோகேசுபரனுமாய் தேவர்களுக்கெல்லாம் 
தேவனாய் விளங்கப்பட்ட புருஷோத்துமனை நமஷ்கரித்து 
சர்வ சாஷ்த்திரங்களிலும் சொல்லப்பட்ட 
நீதியை திரட்டித் நீதிசாரமாய் சொல்லத் 
துவங்கினேன என்றவாறு 


முவ : 


சந்திர சூரியர் தெக்கு வடக்கானாலும் 
மகாமேரு பேர்ந்தாலும் சமுத்திரம் 
மேரை தப்பினாலும் அக்கினி குழுந்தாலும் 
சறசனனானவன் ஒருக்காலும் வார்த்தை 
பொய்யா னென்ற வாறு 


- 99 


குறிப்பு : 


முன்பகுதி ஏடுகள் , தலைப்புகள் முறிந்துள்ளன . பாதி பாதி எடுகளாக உள்ளன 
இரண்டு பத்தியாக நாலும் உரையுமாக உள்ளன . தலைப்பு ஏடு இல்லை . நூல் 
உரைகொண்டு நீதிசாரம் எனத் தலைப்பிடப்பட்டது . 


இது , எமது சுவடி எண் 348 / D - 1 -ன் வேறாயதுபோல் தெரிகிறது . 


வரிசை எண் : 3630 


சுவடி எண் : 1660-5 


அரப்பளீசுர சதகம் 


ஏடுகள் : 42 கி . எண்ணிக்கை : 

1200 

அளவு : 44x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 

ஆசிரியர் : அம்பலவாணக்கவிராயர் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


பொருள் : சதகம் 


104 


தமிழ்ச் சுவடிகள் 


தொடக்கம் : 

உம்பர்கோ னெம்பெருமா வோங்கரப்ப ளீசர்மேல் 
பைம் பொருள்சே ரும்சதகம் பாடவே - அம்புவியில் 
ஆக்கும் துழிக்கை உளான் அன்புடையார்க் கின்பருளி 
காக்குந் துதிகையுளான் காப்பு . 


சிவமயம் 


நூல் 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவேதுணை 


+ 


கடலுலகில் வாழுமுயிர் யெழுபிறப்பினு மிக்க 

காச்சிதரு நர சென்மமாய்க் 
X X x 

X 
அண்ணலே அருமை மதவேள் 
அனுதினமு மனதில் நினை தகு சதுர கிரிவளர் 

அறப்பளீசுர தேவனே ! 


-.1 


முடிவு : 


அருவாகி யுருவாகி வொளியாகி வெளியாகு 

மண்ணலே யருமை மதவேற 
அனுதினமு மனதில் நினை தருசதுர ( கிரிவளர் 
அறப்பளீசுர தேவனே ) 

- 86 
குறிப்பு 

இது , சதுரகிரி மலையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் அறப்பளீசுரர் மீது 
பாடப்பட்ட 100 பாடல்களைக் கொண்ட நீதி நூலாகும் உலக நியதிகளையும் ஒழுக்க 
முறைகளையும் போதிப்பது . 


ஏடுகள் ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . - அச்சாகி உள்ளது . 


வரிசை எண் 


: 


3631 


சுவடி எண் : 


1661 


மதி வெண்பா 


ஏடுகள் : 12 ( 2-13 ) கி . எண்னரிக்கை : 300 

அளவு : 273x3 

271x3 செ மீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நீதி நூல் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து ! தமிழ் . 


105 


1 :23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


யெல்லாந் துணிந்தவர்க்கே தள்ளுமல்லால் 
பொல்லாத மாய்கைவிட்டுப் போகாது- சல்லாப 
லீலையிலே தான்மயங்கி நின்றவுடல் கெட்டுவிடும் 
வாலைசிறு பெண்ணாள் சொன்ன மதி . 


-8 


மூடிவு : 


அரிவா லரிந்துகொண்டு ஆசையெல்லாந் தான்போக்கி 
நெரியாக ஞானநிலையில் நில்லு - குரியாக 
னான் சொன்ன வெண்பாவில் நத்துவது புத்தி சொன்னேன் 
மோன்ஞ்சொன்ன மதிவெண்பா முத்தே . 

- 100 


முற்றிற்றும் . வாலாம்பிகை துணையாக வேணும் 
ராசஸ்ரீ வயித்திய சிதம்பர பிள்ளை அவர்கள் குமாரராகிய சாஸ்திரசிரோ 
மணிகளாகிய ராமச்சந்திர பிள்ளை அவர்கள் மதிவெண்பா 

நூரும் யெழுதி நிரைந்தது . 

முற்றும் . 


குறிப்பு : 

இது , அந்தாதித் தொடையாக , நீதிகளை உரைப்பது . ஏடுகள் சிதைந்தும் , 
முறிந்தும் உள்ளன . வெண்பாவில் பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . எழுத்துக்கள் 
நன்றாக உள்ளன . முதல் ஏடு இல்லை . 71 - ஆம் பாட்டில் " கொல்லிமலைச் சித்தன் 
சொலக் கூறு என்றுளது . 


வரிசை எண் : 3632 


சுவடி எண் : 1662 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 16x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திசை கட்டு 
முன்னு மானமல்லா பின்னும் மல்லர் 
யெடது மானமல்லா வலதுமான மல்லா 


தமிழ்ச் சுவடிகளின் 


106 


தின்லாயி லாய் மகாமதற சூறல்லா 
யென் ங்குறிக் கோட்டையிலே புகுந்து 


முடிவு : 


கரைந்து உருகிப்போக உன்திருவாய் 
மலர்ந்தருளிய உன் திருக்கண்ணால் பார்த்து 
அடியேனை லெஷித்தருள வேணும் சுவாகா 
ரு 108 கிரிகை மடை -5 


காலம் : 


1894 - ஆம் வருஷம் வைகாசி மாதம் 19 - ந் தேதி 

17--5-1894 . 17 May 1894 


குறிப்பு : 
இதில் , வைப்பு மந்திரம் , ராச வசியம் முதலியன உள்ளன . 

எளிய மந்திரங் 
களும் , சக்கரங்களும் உள்ளன , 


**** 


வரிசை எண் : 


3633 


சுவடி எண் : 


1663 


திவாகர நிகண்டு 


ஏடுகள் : 29 


கி . எண்ணிக்கை : 1500 


அளவு : 40x ? செ.மீ 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : திவாகர முனிவர் 


பொருள் : நிகண்டு 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கலும்பின் பெயர் 
( என் ) புத்தி அங்க மெலும்பாகும் 


தலையோட்டின் பெயர் 


வெ ( ண் ) டலை யோடே கபால மாகும் 


( முழுவெலும்பின் பெயர் 
( உ ) டல் முழுவென்யு கங்காளமாகும் . 


X 


107 


23 - வது தொகுப்பு 


நாகரிகர் நாடத்தாரிய னரு விந்தை 
தெருக் காட்சிச் சேந்தன் றிவாகரத் 
திரண்டாவது மக்கட் பெயர்த் தொகுதி முற்றும் 


நெல்லயப்பார் துணை . 


முடிவு : 


தானொறவன்னே தரணி மானவள் 
செந்தமிழ் சேந்தன் சேற் றிவாகரத் தைந்தாவது 
மிடப் பெயர்த் தொகுதி முற்றும் 

நெல்லையப்பார் துணை 


குறிப்பு : 


இது , இத்தொகுதி சுவடி எண் 1648 - ன் தொடர்ச்சியாக இருக்காலம் . இதில் 
இரண்டாவது தொகுதி கடைசி முதல் 5 - வது தொகுதி முடிய உளது . இடையிடையே 
ஏடுகள் இல்லை . 


இது , எமது சுவடி எண் 474 / D - 1 , எண் 484 / D - 15 போன்றது . 


வரிசை எண் : 3634 


சுவடி எண் : 


1664 


அகராதி நிகண்டு 


ஏடுகள் : 40 


கி . எண்ணிக்கை : 4000 


அளவு : 43X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : இரேவணசித்தர் பொருள் : நிகண்டு 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை ! மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


இலாங்கலி கலப்பைந் தெங்கும் வெண்காந்த ... 
இல்சா ... மிடமு மனையு மனையாளு. 
இல்லை யென்றலு ...... ராசியு மாகு.... ..... ... 
வர்த லாசையு மேவலு மெ ... 


முடிவு : 


வியங்கோள் வேலு மழுவும் வில 
வியப்புச் சினக்குறிப்பு மதிசய முமாகும் 


103 


தமிழ்ச் சுவடிகளின் 


வியாளப் பாம்பும் புலியும் வியாழ முமாகும் 
வியலே யகலமுங் காடு மேம்பாடும் 
மாவட்டு மென வழங்கினா 


... 


... 


குறிப்பு : 

இதில் தலைப்பு ஏடு இல்லை . நூல் நிலைகண்டு பெயர் தரப்பட்டது . இது , 
எமது சுவடி எண் 524 / D.53 போன்றது . ஏடுகள் சல்லடைக் 

கண்ணாக உள்ளன . 
மேலும் ஒடிந்தும் மடிந்தும் உள்ளன . 


அ S 


வரிசை எண் : 


3635 


சுவடி 


எண் : 1665 


திருச்சிற்றம்பலக் கோவை 


ஏடுகள் : 100 


கி , எண்ணிக்கை : 2000 


அளவு : 


14x4 செ.மீ 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 


ஆசிரியர் : மாணிக்கவாசகர் பொருள் : கோவை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


வழி ...... கூறல் 
சீரியல் வாவியு மயர் ., 
காரியல் வாட்டகண்ணி 
வேரியுஞ் சந்தும் வியறற்தென் கற்பினிற் 


முடிவு : 


வெய்துயிர்ப் புற்று தலையெல்லனையெ . .... 
செப்புற்ற கொங்கை....... 


குறிப்பு : 

ஏடுகள் சல்லடைக்கண்ணாகவும் , ஒடிந்தும் மடிந்தும் , இடம் மாறியும் , தலைதடு 
மாறியும் உள்ளன . செல்லரித்துள்ளதால் தலைப்பு , முடிவு காண இயலவில்லை 


23- வது தொகுப்பு 


109 


வரிசை எண் 


3636 


. 


சுவடி எண் : 


1666 


பரமானந்த தீபம் 


ஏடுகள் : 


20 


கி . எண்ணிக்கை 


300 


அளவு : 27 x 21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : பரமானந்தர் 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் குருகமல பரமானந்தம் 
அஞ்செழுத்தி னுருவாகி யறிவுமாகி 

யாதி நடு வீறாகி யனாதி யாகிச் 
செஞ்சடையிற் கொன்றைமலர் அணிந்தோனாகி 

தேனாகிப் பாலாகிச் செகமேழாகி 


91 ) வு : 


னேர்பெருகு மஞ்ஞானக் கடலை நீந்தி 

பேச ......... மெ .......... னம் மேறுவர் , மே . 


-73 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இது , மிகவும் சல்லடைக்கண்ணாக இருப்பதால் பிற செய்திகள் அறியக்கூட 
வில்லை . 25 - வது ஏடு நடுவில் உள்ளது . ஏடுகள் தலை தடுமாற்றம் . இடையிடையே 
மாடுகள் இல்லை . 


வரிசை எண் : 


3637 


சுவடி எண் 


: 1667.3 


தமிழ் சோதிடம் 


ஏடுகள் : 31 கி எண்ணிக்கை : 1000 

அளவு : 33x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


110 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


திசை பலன் 


சூரியன் 800 யோசினை ; சந்திரன் 880 யோசினை 
செவ்வாய் 897 யோசினை புதன் 888 யோசினை 
வியாழம் 890 யோசினை சுக்கிரன் 891 யோசினை 
சனி 900 யோசினை நட்சத்திரம் 884 யோசினை 


முடிவு : 


மெய் ரெண்டா மிடத்தினில் நீசனும் 
தாய் ரெண்டா மதிபனும் சூழ்ந்திட 
வாய் பாலா ரணுகிட நோக்கிட 
மாயுமே கடித்திட்டுட நாணுவார் . 


--2 . 


குறிப்பு : 

இதில் , ஏடுகள் உதிரிகளாக பிறழ்ந்திருந்தது சரிசெய்யப்பட்டது . வீடு அறிவது , 
நிரியாண மறியும்படி , சந்திரபவன் அறியும்படி , அந்திராந்திர புத்தி , சீவனம் , 
அங்யீன சதுர்புயராசி யறியும்படி , நாய் கடிக்க ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3638 


சுவடி எண் : 1667 - b 


உபநிடதம் 


ஏடுகள் : 20 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 

33x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 

னிய மாத்திரமா யிருந்தால் அதனையறிய 
வேறொரு அறிவில்லாத படியினாலும் 

ந்திரிய கோசரமாயிருக்கும் பிரபஞ்ச மெல்லாம் 
சைதன்னிய .......... 


முடிவு : 


அருளானது உள்ளத்தி லிருந்து சொல்வித்த 
அதிசயமே அதிசய மல்லாமல் மற்றோர் 
அதிசயம் அறியேன் . என்றவாறு 


111 


23 - வது தொகுப்பு 


இச்செய்யுள் இந்நூலாசிரியர் தங்குருவைப் 
புகழ்ந்து கூறியது . 

உபநிடத மூல முற்றிற்று . 


தறிப்பு : 

4 - வது ஏட்டிலிருந்து உளது , முதல் 3 எடுகள் இல்லை . இடையிடையே ஏடுகள் 
இல்லை . 


இது , 
காண்க . 


எமது 


சுவடி எண் 1011 / D - 1723 போன்றது . பிறசெய்திகளை அங்கு 


வரிசை எண் : 3639 


சுவடி எண் : 1667 - c 


சோதிடம் 


. 


ஏடுகள் : 12 ( 3 - வது ஏடு இல்லை ) கி . எண்ணிக்கை : 400 

அளவு 
-33 X 3 செ.மீ. பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
பொருள் : சோதிடம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஐந்து மறிந்து மதினால் வலியறிந்து 

வந்த கயத்தின் வரவுணர்ந்து ...... முந்...... 
படி யோர்ந்து கண்டமதி ணோக்கி னவற்றுளெல்லாந் 
சவிப்பறின் மன்னோற்குந் தாய் . 

எ - து . நட்பாட்சி யுச்சம் பகை நீசமாகிய 
ஐந்தினையும் 


மூடிவு : 

ஆதித்தன் சந்திரன் வெள்ளி புதன் இவர்கள் 
முழு நோக்கில் வலியர் . செவ்வாய் முக்கால் 
நோக்கி லரைக்கால் போக்கி வலியர் . 
சனி கால் நோக்கில் வலியர் வியாழ 
மரை நோக்கில் வலியர் என்றவாறு . 

-43 
குறிப்பு : 

இதில் , ராசிரூபம் , ஆரூட சக்கரம் , ராசி எதிர்க் கயறு , கவிப்பு , ராசியுதையம் . 
ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3640 


சுவடி எண் : 1667d 


பூமு சல்லியம் 


ஏடுகள் : 6 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 
நிலைமை : 


கி , எண்ணிக்கை : 300 

அளவு : 33x3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


........ மென்றும் ஆருடத்தில் கவிப்பில் நிற்கிலும் 
தண்மையாவா ரென்றவாறு 


--10 


உதையத்து மா மதிய மொண்பொருளுண்டாக்கஞ் 
சிதையாய்ப் பெருஞ் சிறப்புஞ் சேருஞ்-சிதையாது . 
சிந்தித்தல் முற்றுஞ் செழுங்கவிப்போ டாருடஞ் 
சிந்திக்கி லவ்வகையே சாற்று . 


எ.து. 


முடிவு : 


ராகு நின்றறையளவு மெண்ணி பழங்கிணறு யென்பது 
வெள்ளி நின் றறையிலே நீருண என்பது . வியாழம் 
நின்றையிலே பூமி சல்லிய மென்பது 

உத்திராடத்து பின்னே அபிசித்து நித்துவது 
முன்பு சொன்ன அனுஷ முதலான நாட்களெல்லாம் 
2 1/8 நாழிகையில் பேரும் என்பது 


குறிப்பு : 

முதல் 6 ஏடுகள் இல்லை . இதில் நஷ்ட காண்டம் , வசூநாள் , சுயாசுபம் , செப்பிய 
தறிக்காலுக்குக்குரை ஆகிய தனலட்புகள் உள்ளன . இச்சுவடியின் ஏடுகள் தலை 
தடுமாறியுள்ளன . 

X XXX 


வரிசை எண் 


3641 


சுவடி எண் : 1667-8 


தொடுகுறி சாத்திரம் 


எடுகள் : 3 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி . எண்ணிக்கை 

150 

அளவு : 33x3 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


113 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


இவையாக வென்றவாறு 
தலைமறையோர் என்றது யாதாமொருவன் ஒருகாரியம் 
வினவு மிடத்துத் தலை தொடில் ராசாக்கள் யென்க 
அரை , துடை , முழங்கால் இதுகள் தொடில் 
பூவாணிகர் , தனவாணிகர் ரென்க 


முடிவு : 


தோத்திரம் பண்ணினால் ஒருக்காலும் துன்பம் வாராது 
பூசை செய்யென்று வியாழ பகவான் சொன்னது 
இந்தப்படி நவக்கிரக பூசை செய்ய வேண்டியது . 
நன்று 


குறிப்பு : 

உடல் உறுப்புக்களைத் தொடும் போது சோதிடம் கூறப்படுவது . 


வரிசை எண் : 3642 


சுவடி எண் : 1667 - f 


நஷ்டா முஷ்டி சிந்தனை 


ஏடுகள் : 1 


கி . எண்ணிக்கை : 40 


அளவு : 33/3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


முஷ்டி நிறம் 

உபையங் காணும் 
சரங்காணும் சிரங்காணும் 
உபையத்தி லாதி வெள்ளை 
மத்தியை சாம்ப வண்ணம் 


முடிவு : 


... 


யிரவி புந்தி கேந்திரத்தி 
லிருக் கணுமே கிழக்காம் 
ணியன் கேந்திரத் தேறி யிரு 
டிலுத்தரமே . அரவு செவ்வா 


8 


114 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இந்நூல் சோதிட வகையைச் சார்ந்தது . இதன் பின்னர் , பல நூல்களிலிருந்தும் 
உதிர்ந்த 18 ஏடுகள் உள்ளன . பக்க எண்ணும் இல்லை . 


வரிசை எண் : 


3643 


சுவடி எண் . 1668 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 23 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 450 

அளவு : 25x3 செமீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரங்கள் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : கிரந்தம் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


மாலி நீ பாதுகுல் பௌ 
த்ரிபுர சுந்தர : பாதௌ 
பாது பரா தேவீ .......... 
அங்குலிம் பாதுமே லக்ஷ்மீம் 
சிம்மவர்ணப் ப்ரபூதித : 


முடிவு : 


நிக்ர ஹானுக்ரஹம் யந்த்ரம் 

பஞ்ச விச்சதி கீர்த்திதம் | 
துஷ்க்ருதம் சுஹ்ருதம் ச்ருத்வா 
யந்த்ரகர்ம சமாசரேத் . - 1 

| 


( இதன்பின் பஞ்சாட்சர சக்கரங்கள் உள்ளன ) 


குறிப்பு : 

இதில் , உச்சாடனம் , ஆகர்ஷணம் , திருவம்பல முடையார் மந்திரம் , யந்ரபூசை ,, 
த்ரைலோக்ய மோகன யந்த்ரம் முதலான பல யந்திரங்களும் மந்திரங்களும் உள்ளன . 


23 - வது தொப்பு 


115 


வரிசை எண் : 3644 


சுவடி 

எண் : 1669 


பரசிவ வணக்கம் 


ஏடுகள் : 39 கி . எண்ணிக்கை ! 3500 

அளவு : 32x34 செ.மீ. 
பக்கத்திற்கு 

1 வரிகள் ஆசிரியர் : தாயுமானார் பொருள் : சைவ தோத்திரம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நித்தியானந்தம் 


அங்கிங் கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் 

ஆனந்த பூர்த்தியாகி 
யருளொடு நிறைந்த தெது தன்னருள் 

வெளிக்குள்ளே அகிலாண்டகோடி யெல்லாம் 
தங்கும்படிக் கிச்சை வைத்து யிர்க்குயிராய்த் 

தழைத்த தெது 


முடிவு : 


டை ......... ந்திடைந் தெங்குமெய் புளகிப்ப 

வெழுந் தெழுந்தைய நின் 
சரண மடைந்தன னினி நீய் கைய் 

விடே லுனக்கைபைய மென்றஞ்... 


குறிப்பு : 

இறு , தாயுமான சுவாமி பாடல்கள் ஆகும் . இதில் , இத்தலைப்பு இல்லை . உள் 
தலைப்புகளே உள்ளன 


இதில் , பொருள் வணக்கம் , பலபாவின சந்தபோதம் , கருணாகரக் கடவுள் . 
சிற்சுகோதய வணக்கம் ; ஆனந்தமான பரம் , ஆனந்த விளக்கம் , பரமானந்தம் விளை 

சிவானந்த மகிழ்ச்சி , தேசோமயானந்தம் , சிதானந்த மகிழ்ச்சி , 
தென்முகம் , பொன்னை மாதரை , ஆரணம் , சொல்லற்கரிய , வம்பனேன் , சிவன் 
செயல் முதலான தலைப்புகள் உள்ளன . 


கின்ற பொருள் , 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3645 


எண் சுவடி 1670 


குமரேச சதகம் 


ஏடுகள் : 36 எண்ணிக்கை : 500 

அளவு : 20x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : குருபாத தாசர் பொருள் : சதகம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கண்டெளுது வாள் பத்தினில் 
மயிரபிளைந்தே கணக்கிக்கனு ...... 

ம் விடார் 
காசில் வீனில்ச் சில விடார் 


உச்சிதமான திக்கனதி 


முடிவு : 


பசபகா 


......... 


நெத்திதனில் மூவிரலளுந்து ....... லே 

..... ங்கத்த போகள் 
திருவிளையணுகாது நித்தலும் பொறுவா 

நவில் முத்தி மூலப் பொருளே 


- 69 


குறிப்பு : 

இதில் , 5 முதல் 69 செய்யுட்களே உள்ளன . முதலிரண்டு ஏடுகளில் திருச்செந் 
திலாதிபனே ! எனமுடியும் திருச்செந்தூர் மாலைப் பாடல்கள் எழுதிய (சிதைந்த 
ஏடுகள் ) உள்ளன . 


ஏடுகள் சல்லடைக்கண்ணாகவும் மடிந்தும் , ஒடிந்தும் உள்ளன மயிலேறி விளை 
யாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே என முடியும் பாடல்கள் உள்ளன . 


இது , எமது சுவடி எண் 805 / 0-1130 போன்றது . 


வரிசை எண் : 3646 


சுவடி எண் : 1671 - a 


இராம நாடகக் கீர்த்தனைகள் 


ஏடுகள் : 21 ( 2-22 ) கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 40x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அருணாசலக் கவிராயர் பொருள் : இதிகாசம் 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


23 - வது தொகுப்பு 


117 


தொடக்கம் : 


........ 


சற்றுவீறு பரவஸ்து வானதொரு 
தசமுக்குல இடர்படும் உயர் அமரர்கள் 
நகையுடனே துதிகர நரவுருவொடு 
தார்புனை ஈசனும் மலின சூரியனும் 
வேதனு மாமகவானும் அவன் பாலனும் 
தேய்வுஞ்சீர் அனுமான் சுக்ரீவன் 


முடிவு : 


இராகம் 


மோகனம் தாளம் 


பல்லவி 


ஏன் பள்ளி கொண்டீ ரய்யா - ஸ்ரீரங்க நாதரே நீர் 


ஏன் பள்ளி கொண்டீ ரய்யா . 


X x | X x X 
மீசுரமாம் சித்ர கூட ........ கரக்கல்மிசை நடத்த இளைப்போ 
( கா ) சினிமேல் மாரீசன் ஓடி கதி ( தொடர்ந்த ) இளைப்போ 

ஓடிக்களைத்தோ ............ 


குறிப்பு : 


இதில் , அருணாசலக்கவிராயரின் சிவகீர்த்தனைகளும் , சில கவிகளுடைய 
வரலாறும் , அவரவர் எழுதிய கீர்த்தனைகளும் உள்ளன . தலைப்பு ஏடு இல்லை 
அதனால் தலைப்பு அறியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 3647 


சுவடி எண் : 16 


- 


திருப்புகழ் 


ஏடுகள் : 27 ( 12 - வது ஏடு முதல் ) 

கி, எண்ணிக்கை : 1000 அளவு : 
40x 21 செ.மீ. பக்கத்திற்கு : 

6 வரிகள் 

ஆசிரியர் அருணகிரியார் 
பொருள் : சைவந் தோத்திரங்கள் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது 
எழுத்து : தமிழ் . 


118 


தமிழ்ச் சுவடிகான் 


தொடக்கம் : 


* 4 . 


..... பொனினகந்திக குளை மொதிக் 
குணலை மெந்திரியஞ்சங்கிஞ்சிதஞ் 
செறிவதில் குந்திவருந் ... 


...... 


1முடிவு : 


மதியாதே மருவி வந்தெனக்கு 
மரக்கஞ் சொற்க மயிலில் வந்து மு ......... 


குறிப்பு : 
இதில் , சில திருப்புகழ் உரையுடனிருக்கின்றன . 

கடைசி 

இரண்டேடுகளில் 
திருச்செந்தூர் மாலைப் பாடல்கள் சில உள்ளன . தலைப்பேடுகள் இல்லை . 9 - வது 
எட்டில் . ஸ்ரீராமாயண ஓரடி கீர்த்தனை முற்றும் . கவி சிறப்பு . அருணகிரி முதலியார் 
பேரில் என்றுளது . இது , அருணாசலக் கவிராயர் போலும் . 


வரிசை எண் : 


3648 


சுவடி எண் : 


1672 - a 


சிவஞான சித்தியார் - பரபக்கம் - மூலம் 


ஏடுகள் : 65 கி , எண்ணிக்கை : 1400 

அளவு : 22x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியார் பொருள் : 
சித்தாந்த சாத்திரம் நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்று முளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


யந்தமிலா யளவில் 
சோதி யருண்ஞான மூர்த்தியாய் ......... மன்ற 
மாதி .......... மொருபாகந் தடக்கி வானோர் 
மகுடசூளா மணியாய வையம் போற்றப் 
பாதியதியணி பவளச் சடைகடாம் படரொழிய 


முடிவு : 


இப்படி பிருகுசாபத் தீரைந்து பிறப்பில் வீழ்ந்து 
மெய்ப்படு துயரமு 

விமல னல்ல 
னெப்படி யானுஞ் சொன்னே னிறையரியல்ல னென்றே 
மைப்படி கண்டன் மலரடி வணங்கி டாயே ! 


801 


23 - வது தொகுப்பு 


119 


...... மறுத்தல் முற்றிற்று 
பரபக்ஷம் முடிந்தது 


குறிப்பு : 
இது . எமது 

எண் 54 - b / D - 689 போன்றது . ஏடுகள் சல்லடைக்கண் 
ணாக உள்ளன . முதல் 32 ஏடுகள் இல்லை . 33 வது ஏட்டிலிருந்து தொடங்குகிறது . 


சுவடி 


வரிசை எண் : 3649 


சுவடி எண் : 


1672-6 


சிவஞான சித்தியார் 


சுபக்கம் - மூலம் 


ஏடுகள் : 


30 


கி . எண்ணிக்கை : 


800 


அளவு : 


22x 3 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
சித்தாந்த சாத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


ஆசிரியர் : அருணந்தி சிவாச்சாரியார் பொருள் : 
நிலைமை : 

முழுமை : முற்றற்றது 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் 


ஒரு கோட்ட னிருசெவியன் மும்மதத்த 

னால்வாய னைங்கரத்த னாறு 
தருகோட்டம் பிறையிதழித் தாழ்சடையான் 

றருமொருவா பணத்தின் றாள்க 
ளுருகோட்டன் பொடும் வணங்கி யோவாதே 

யிரவுபக லுணர்வோர் சிந்தைத் 
திருகோட்டு மயன்றிருமால் செல்வமு 

மொன்றோ வெனச் செய்யுந் தேவே ! 


முடிவு : 


தேசமிடங் கால நதிக் காரணங்களி 
னரிச் செய்வதெ 
செய்யாச் செயல்தனைச் செய்தங் கிட 

மின்றி யுலாவ னின்ற ... 
னெனவுண்டிப் பட்டினி யிருத்தல் கிடத்தல் 
மாசதனிற்றூய மையினில் வறுமை வ ... 
... ... ... ந்தரத்திற் றிருத்தத்தில் மைதுனத்தில் சினத்தி 
லாசையினில் வெறுப்பினில் வய 


120 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 54 - c / D - 690 போன்றது . எடுகள் சல்லடைக்கண்ணாக 
உள்ளன . இது , முன்னுள்ள பரபட் சத்தின் தொடர் ஏடுகளைக் கொண்டது . 


TS 


வரிசை எண் : 3650 


சுவடி எண் : 


1673 


பிரமோத்தர காண்டம் 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 28x3 செ.மீ. 


ஏடுகள் : 57 
பக்கத்திற்கு : 10 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : வரதுங்கபாண்டியன் பொருள் : மான்மியம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


மிக மிகப் பழுது 


தொடக்கம் : 


திரம் பிழையார் ந 

............ ரண்டுரையார் 
நன்கல்லவை புரியார் காவன முறைதிரம்பார் 
கர்ம 

செயல் பொறுக்கார் 
பூவலையங்காவல் புரியும் புரவலரே ! 


- 20 


முடிவு : 


வீறாய தேவர் புகன்ற சிவகதை முழுதும் விழைவுடன் கேட்குநர் 
அவர்தாம் யாவர் மற்றெனும் மாலயன் முதலோ 
ரெய் தருஞ் சிவபத மடைவாம் . 

-108 


இருபத்திரண்டாவது சிவகதை கேட்ட போர் பேறுபெற்ற 
அத்தியாய முற்றும் 
உலகருத்தீசழகமகன் துணை . வெண்காடங்கர் , 
வாடா முலையம்மை துணை . 


காலம் : 


991 - ஆம் வருடம் யுவ வருடம் புரட்டாசி மாதம் 7 - ந் தேதி குருவாரமும் அமர 
பட்சத்து சதுர்த்தியும் அசுபதி நட்சேத்திரமும் துலாலக்கனமும் கூடின சுபயோக 
சுபதினத்தில் பிரமோத்திர காண்டம் நல்லசிவன் 

யவர்கள் குமாரன் 
ஆண்டியப்பன் எழுதி முகிந்தது முற்றும் . அபிராமி துணை . 

X X 
சிதம்பரேசுரர் துணை . 

x குருவே துணை . 


பிள்ளை 


X 


23 - வது தொகுப்பு 


121 


குறிப்பு : 

இதற்கு முன் ஏட்டில் பிரமோத்திர காண்டம் 22 அத்தியாயத்திற்கும் பெயர் 
ஏட்டெண் எழுதிய அட்டவணை உள்ளது . முதல் 67 ஏடுகளும் , இடையிடையே 
எடுகளும் இல்லை . 


இது . எமது முதலாம் தொகுப்பு சுவடி எண் 248D - 465 போன்றது . இதில் , 
பஞ்சாக்கர மகிமை , சிவராத்திரி மகிமை , பிரதோட மகிமை , சோமவார மகிமை , 
சிவயோகி மகிமை , விபூதி மகிமை , ஸ்ரீருத்திர மகிமை , உமாமகேசுவரபூசை மகிமை 
முதலியன இல்லை . 12 - வது பத்திராயுவுக்குச் சிவகவச முரைத்த அத்தியாய முதல் 
தொடங்குகின்றது . 


வரிசை எண் : 3651 


சுவடி எண் : 1674 


சாதகம் 


ஏடுகள் : 23 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 25x 3செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் & கிரந்தம் 


தொடக்கம் : 


பவ வருஷம் பிரட்டாசி மாதம் 
26 - ஆம் தேதி திங்கட்கிழமை 
பரணி நட்சத்திரம் பீடபதிக்குள் 

26 க்கு நாழிகை அளவில் 
மீனலெக்னத்தில் சுப ஜெனனம் 

( ராசி சக்கரம் இருக்கிறது ) 


முடிவு 


ப்ரபூதம் சத்வ க்ஷேத்ரத்தில் 
ஜெனனவலம் பவ ; 


காலம் : 


முன்கூறப்பட்ட காலம் 
குறிப்பு : 

இது , தனியார் ஒருவது சாதகம் 


122 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3652 


சுவடி எண் : 


1675 


திருவாய் மொழி 


ஏடுகள் : 100 கி . எண்ணிக்கை : 6000 

அளவு : 45 x 3 செ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : நம்மாழ்வார் யாருள் : வைணவ பிரபந்தம் 
நிலைமை : மிக மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் & கிரந்தம் 


தொடக்கம் : 


உயர்வர உயர் நல முடையவ னவனவன் 
மயர்வர மதி நல முடையவ னவனவன் 


முடிவு : 


வானை யலற்றியவர் வறது வீடுபெற்ற 
குகுகூர்ச் சடகோபன் சொன்னவ் 
வாவலந்தாதி ........... லிவை 
யாயிரமு முடிந்தவாறே . 


குறிப்பு : 

இதன் , பிற செய்திகளை , 2 - ம் தொகுப்பு சுவடி எண் 1400. 964 ல் காண்க . 


வரிசை எண் : 3653 


சுவடி எண் : 


1676 


அறவான் நாடகம் 


ஏடுகள் : 


100 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 800 ) 

அளவு : 42x3 செ.மீ. 
ஆசிரியர் : வையாபுரிக் கவிஞன் பொருள் : நாடகம் 

முழுமை : பற்றற்றது எழுத்து : தமிழ் 


கதை 


நிலைமை : 


மிகப் பழுது 


* 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க தநவே துணை , 
நிலவாற் குழலுஞ் சொற்ண பங்கயமும் 
நித்திய வாழ்முகமும் சொர்ய கிரிகை 
கோல வேல்விழி நிண்டருள் தாளினை குத்தந்தீர 
தெரிசினை நல்குவாய் 


23 - வது தொகுப்பு 


123 


நன்னரி அருள் கோதண்ட ராமர்தன் பாதப் போற்றி 
மன்னவன் நல்லறவான் மகிமைசேர் நாடகத்தை 
உன்னித் தென்புரத்தில் உருவு மின்மினிபோலப் பண்ணுஞ் 
பன்னுந் செந்தமிழால் யானாய் கற்கின்றேன் கவிவல்லோர்முன் 


திங்களோற் பாகவேதான் சிறந்திடும் வதன னான 
துங்கனாம் நல்லறவான் துறந்திரன் சரிதை தன்னை 
புங்கவன் னருளினாலே நாடகமாய்ப் புவியோர் காண 
இங்கித கவிஞன் வைய்யா புரிமகிழ்ந் தியம்பி னேனே ! ... 


சீக்கிரத்தில் காளிகா தேவிக்கு 
பெலியாகப் போய் பதினெட்டு நாள் 
பாரதம் 


குறிப்பு : 
இது , பாரதக் கதையின் தொடர்பினதாகும் . முதலில் " வித்தகன் 

தருமராசன் 
வேந்த நல் சரிதை தன்னை என்றுளதால் பாரதத்தை முழுதும் பாட எண்ணி 
இயற்றியுள்ளார் . 


பலி 


கடைசியேடு துண்டாக உள்ளது . 

உள்ளது . அரவான் என்பவனை போர்க்களத்தில் 
யிட்ட செய்தியாகத் தெரிகிறது . 


வரிசை எண் : 


3654 


சுவடி எண் : 1671-3 


ஏரெழுபது 


ஏடுகள் : 


10 


எண்ணிக்கை : 


400 


அளவு : 261X3 செ.மீ 


கத்திற்கு : 8 


வரிகள் 


ஆசிரியர் : 


கம்பர் 


பொருள் : கவிதை 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தாடக்கம் : 


நான்றாக 
பார்புகழு வேந்தர் பரிபா லினச் சிறப்பால் 
யேர்புகழும் பூமிக் கியல்புகளாங் காராளர் 
தார்புகழும் நான்மறையார் தான் திகிரி மேலினிய 
சீரெழுதும் வென்கோட்டு திருவடிசீர் காப்பாமே ! 


124 


தமிழ்ச் சுவடிகளின் 


( 16 : 


பார்வாளி நன்மனப்பருணி கார்குதி வாளி 
கார்வாளி வளவர்பிரான் கரவேரி நதி வாழி 
சீர்வாளி பெருக்காளர் பெருஞ் செல்வக் கிளை வாளி 
யேர்வாளி யெளுபத் தொன்பது வள நாடே ! 

யேரெழுபது முற்றும 


- 


72 


குறிப்பு : 


கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சோழநாட்டு வளங் கூறுவான் போந்து , வேளாண் 
மைக்கு இன்றியமையாத ஏரினைச் சிறப்பித்துப் பாடிய பாடலாகுமிது . 


இதன் பின்னர் தடமார் பன் மாதோடு வனம் புக்கு நாளில் எனத் தொடங்கும் 
3. வரிசைகைளைக் கொண்ட ஏடொன் றுளது . 


* * * * 


வரிசை எண் : 


3655 


சுவடி எண் : 1677-6 


வாள் இருபது 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 300 


அளவு 


- 26 } x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : வரலாறு 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நாவலந் தீவிற் பாண்டி மண்டல முதல் 

நவின்ற வெண்ணெழு தேசமு 
நடாத்து செங்கோல் வழுதி யரசு 

நிலையிட் டாளும் நானிலந்தனில் பாரதியின் 
காவலன் பெருமை மாபிர சித்தி நமதிக 

காசினிதனிற் தமிழு நூல் கற்றோர்கள் 
பொற்பாக மாளி சொன்னியிற் 

கருணைபெற வைத் தருவிலே 


முடிவு : 


முதண்ட லோகமெங்குந் தன்னாணைக்குள் 

மறுமுறை செல நடாத்து செங்கோன் 
முழுது மொருநாளதிற் பகல வழுதி காவலாங் 


23 - வது தொகுப்பு 


1125 


முறமை பெற வரசியற்றி 
யேதங்க ளண்டாகிரா வங்க நில மெங்கு 

மிவர் காவலாய் நகர்தோறும் 
யிருப்பூசி போகையில்ப் பொன்னூசியைக் 


குறிப்பு : 


தென்பாண்டி நாட்டு மதுரையில் செங்கோலோச்சிய மலையத்துவச பாண்டியன் 
பெற்ற பெருவாழ்வுடை மும்முலையாள் தடாதகைப் பிராட்டியின் வரலாறுடன் அவள் 
கைவாள் கொண்டு செங்கோலோச்சிய திறமும் பேசப்படுகிறது , 


வரிசை எண் : 


3656 


சுவடி எண் : 1673 


சிட்டா ராகங்கள் 


ஏடுகள் : 


26 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


எண்ணிக்கை : 400 

அளவு : 

25x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இசை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 

சரிமா கரி சரி கரி சரி மப தம 
பதப மாகரிச சரிமாக்ரி சரிச 
மபத ........ சரிரீசத பமப ரிம பத 
மபதப மாகரிச சரிமாக ரிசரி கரிக 


ஓவு : 


சரசிருக சனாபிரியே சுரத வினா 
கானா பிரியே . சஅ அ அன தயா தயே 
மயைச்சுயே சர நகசுதம் மமவ மசுள 
சரணகி சலயெ சமமோ திதத கவிசன 
யிரதயே . சாரோச சின நிலயெ மணிவல யே . 
சாசிருக சரணபிரி யே . 


குறிப்பு : 

இதில் , அரிகாம் போதி , காபூதி , தோடி , அடாணா , பயிரவி , கமாசு , கேதார்ம் 
முதலான ராகங்களின் சுரங்களும் , ரூபகம் , ஆதிமுதலான தாளங்களின் முறையும் 
கூறப்பட்டுள்ளன . 


126 


தமிழ்ச் சுவடி கான் 


குறிப்பு 


வரிசை எண் : 


3657 


சுவடி எண் : 1679 


இராமாயணப் பதம் 


ஏடுகள் : 


242 


கி . எண்ணிக்கை : 


8000 


அளவு - 


31x4 செ.மீ. 


. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அருணாசலக்கவிராயர் 


பொருள் : இதிகாசம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
ராமாயணப் பதம்-பாலகாண் . 

ராச ராசற்கும் 
மக ராசனய்யன் மகாராசனீன்ற 
மக ராசன் மிகு சூரிய வங்கிஷ ராசன் 
சுகராசன் கோசலை நாயகி கைகேசி சுமித்திரையாந் 
தேவியர் கைதொட்டரசன் 
மிகராசர் பணிந்திட 


மாவு : 


வருமறை யோர்தமாசீர் வாதங் கொண்டு 

மன்னுயிரைத் தன்னுயிர்போல மனதிற்கொண்டு 
கருமுகிலா மேனிரெகுராமன் பூமி காத்திட்டா 
ரொருகுடைக்குட் சேர்த்திட்டானே ! 

ராமாயணப் பதம் முற்றும் . 


ஆகதரு 518. ஆக விருத்தம் 123. ஆக காண்டம் 6.க்குந் தரு 247 
விருத்தம் 259. ஆகத் தருவிருத்தம் 506. ஸ்ரீராம ஜெயம் . 
இந்த ஏடு எழுதினேன் முத்திருளப்பன் . 

நன்றாக 
காப்பேட்டில் , " இந்த ஏடு விசையா பட்டணத்தில் எழுதியது என்றுளது 


குறிப்பு : 


இதில் , பால , அயோத்தியா , ஆரணி 

ஆரணிய , கிஷ்கிந்தா , சுந்தர , யுத்த காண்டங்கள் 
6 - க்கும் கீர்த்தனைகள் உள்ளன . எழுத்துக்கிள் நன்றாக உள்ளன , 


23 - து தொகுப்பு 


127 


ஆசிரியர் அவையடக்கம் , பாயிரம் மிக அழகாகக் கூறியுள்ளார் . இராகம் , 
தாளத்துடன் , பல்லவி , அனுபல்லவி சரணங்கள் உள்ளன . முதலில் , 

முதலில் , காப்பேட்டில் 
ஹரி ; ஓம் , ராமயாணப்பதம் . நன்றாக , குருவே துனை என்றுளது , 


வரிசை எண் : 3658 


சுவடி எண் : 1680 


சோதிடம் 


ஏடுகள் : 


35 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 91x2 : செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
சோதிடம் நிலைமை 

: பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தெடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 

சந்நனக் கயறு 


X தமக்கு 


வாக்குண்டாம் x X X 

குமரன் துணை 


நூல் 


தனமருந்த மடி மாருந் திரியோதனன் தன்னுடனே 
சூது பொருது பாக்கவும் . அதினாலே பதின்னெண் குரோணி 
பேரும் படையு மாண்டு சீனமயும் தன் மருக்காகின்ற 


இவு : 


ஒருநான்கு தோச முண்டு . நீ விசாரித்தகாரியம் 
பலியாது செட்டு வெள்ளாமை 
நாட்டுப் போக்கும் கணக்கும் , 
பலியாது . ஒருவனாலே அனேகஞ் 
சண்டை யுண்டு - தீது . 


குறிப்பு : 

இது , கயறு போட்டுப் பார்க்கும் சுவடி . கயறு போட்ட இடத்தில் நன்று , தீது 
என்ற குறிப்புகள் இருக்கும் . அது கொண்டு செயல்புரிவது . 


128 


தமிழ்ச் சுவடிகளர்: - 5 


வரிசை எண் : 


3659 


சுவடி எண் : 


1681.a 


கருவை யந்தாதி 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 11x31 செமீ 
பக்கத்திற்கு : 13 வரிகள் ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியர் 

பொருள் : 

அந்தாதி 
நிலைமை நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


: 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவே துணை 


தீட்டும் பனுவற் கருவை யந்தாதித் தெரியல் தந்தை 
சூட்டும் படிக்குத் துணைசெய்து வர சுடர் சூள் 


நூல் 


சீரணி கொண்றைச் சடைக்காடு முக்கண்ணுஞ் 

செம்முகமும் 
காரணி கண்டமு நான்கு திண்டோளுங் 
கருவைப் பிரான 


ம : 


பொருள் காட்டி மாசற்ற போதகமுங் காட்டி 

யப்போத மல்கு 
மருள் காட்டிச் சந்தத மானந்தங் காட்டி 

யடரதை கங்கு 
லிருள் காட்டும் பூங்குழல் யொப்பனை 

பாகருருள றுத்துத் 
தெருள் காட்டிப் பாதமலர் சூட்ட வென் றலை 

சீர் பெற்றதே ! 


100 


கருவை யந்தாதி முற்றும் 
பால்வண்ணனாதர் யொப்பனை யாவுயம்மன் துணை 


குறிப்பு : 


இது , எமது சுவ்டி எண் 1645-2 போன்றது . மிகச் சிறிய எழுத்துக்கள் . 


23 - வது தொகுப்பு 


129 


வரிசை எண் : 3660 


சுவடி எண் : 1681.b 


திருக்கருவை வெண்பா வந்தாதி 


எடுகள் : 13 


பக்கத்திற்கு : 12 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 11/31 செ.மீ. 
ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியர் பொருள் : அந்தாதி 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 
நன்பான தென்கருவை நாதனார் தன் பேரில் 
வெண்பா வந்தாதி விளம்பவே 

பண்பாக 
மைமலையு மேமலையு மாற்றுபுகழ் தமதத்த 
கைமலையு மா முகத்தோன் காப்பு . 


நூல் 


சீரணிந்த தென் கருவைச் செல்வனே யொப்பனையாள் 
வாரணிந்த கொங்கை மணந்தோனே - காரணிந்த 
கண்டனே நின்பொற் கழலல்லாற் காதலித்த 
தொண்டனேற் குண்டோ துணை . 


முடிவு : 


மோன விரத முனிவர் விழித்துரங்கும் 
ஞான துதியமுதம் நண்ணுவோர் - மானத்தி 
னுள்ளிவதுந் தன்னை மறந் தொன்றுவதும் பால்வண்ணா 
தெள்ளுவது நின்மலர்த்தாட் சீர் . 

100 


- 


வெண்பா வந்தாதி முகிந்தது முற்றும் . 
நன்றாக . பால்வண்ண நாதர் துணை 

சுப்பிரமணிய சுவாமி துணை 


குறிப்பு : 

இது , திருக்கருவை மாநகரில் எழுந்தருளியுள்ள ஒப்பனையம்மை உடனாய 
பால்வண்ண நாதர் மீது பாடப்பட்ட 
மீது பாடப்பட்ட அந்தாதி . வெண்பாவினால் 

அந்தாதித் 
தொடையாகப் பாடப்பட்டது . மிகச் சிறிய எழுத்துக்கள் . 


** - ** 


தமிழ்ச் சுவடிகளின் 


130 


வரிசை எண் : 3661 


சுவடி எண் : 1681.c 


திருக்கருவைப் பயிற்றுப்பத் தந்தாதி 


ஏடுகள் : 15 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 11x3 ; செ.மீ. 
பக்கத்திற்கு ! 13 வரிகள் ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியர் பொருள் : அந்தாதி 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி : ஓம் நன்றாக 


ஆன கருவைப் பயிற்றுப்பத் தந்தாதிச் 

சொல்ல லங்க முத்தி 
ஞான வுருவாங் களவீச னளின சரண 

மிசை சாத்த 


நூல் 


சீரார் கமலச் சேவடியைச் சிந்தை 

யிருத்தி யுனது திருப் 
பேரா யிரமு மெடுத்தோதிப் 

பெம்மான் கருவை யெம்மானென் 


முடிவு : 


தெள்ளு செந்தமிழ்க் கருவை 

வாழ்வுறுஞ் செல்வ போற்றி 
நின் சீர்கள் போற்றியே 
பயிற்றுப் பத் தந்தாதி முகிந்தது முற்றும் . 

திருச்சிற்றம்பலம் . 


-100 


குறிப்பு : 


பாட 


இது , எமது சுவடி எண் 1645 - d போன்றது . மிகச் சிறிய எழுத்துக்கள் . 
வேறுபாடுகள் உள்ளன . 


பதிற்றுப் பத்தந்தாதி என்பதனைப் பயிற்றுப் பத்தந்தாதி என்று எழுதப் 
பட்டுளது . 


23- வது தொகுப்பு 


131 


வரிசை எண் : 


3662 


சுவடி எண் : 1681 - d 


அபிராமி யந்தாதி 


ஏடுகள் : 16 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 11x3 : செ மீ . 
ஆசிரியர் : அபிராமிப் பட்டர் பொருள் : அந்தாதி 
முழுமை ; முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


......... கமலாலயனு 
மதியுறு வேணி மகிணனு மாலு மறையுமெண்ணித் 
துதியுறு சேவடியாய் சிந்துரானனச் சுந்தரியே ! 


முடிவு : 


குழையத் தழுவிய கொன்றையந்தார் கமழ்கொங்கை வல்லி 
கழையைப் பொருத திருநெடுந் தோளுங் கருப்பு வில்லும் 
விழையப் பொரு திறல்வேரி ஐம்பாணமும் வெண்ணகையு 
முழையைப் போதவிழியும் பொற்றோடு முகிக்கின்ற ,ே - 100 


அபிராமி யந்தாதி முற்றும் 
குருவே துணை செண்பகவல்லி துணை . 

அபிராமியம்மன் துணை . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 138 / D - 231 ( முதல் தொகுதி ) போன்றது . இதில் , 
பிழைகள் மலிந்துள்ளன . முதலேடு இல்லை , 6 பாடல்களும் , 7 - ஆவதில் முதல் 
பாதியும் இல்லை . 


தி 


வரிசை எண் : 3663 


சுவடி எண் : 1681.e 


கலைசை யந்தாதி 


ஏடுகள் : : 8 


கி . எண்ணிக்கை 


: 500 


அளவு : 11x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 
பொருள் : அந்தாதி 
எழுத்து : தமிழ் . 


ஆசிரியர் : தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


132 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


திருமால் பிரமன் றெரிய தழலா 
யருமா லுறநீண் டருளங் கணனெம் 
பெருமான் கலைசைப் பதிபேணியவா 
விருமா மலமற் றெளியே னுய்யவே ! 


-1 


முடிவு : 


ஈசனே திருக்கலைசை மேவிவா னிறைவனே 

சிவகாமி நாயகி 
நேசனே யருட் சிதம்ப ரேசனே நித்த நித்த 

நெக்குருகி யேத்துவோர் 
பாசவே ரறப்பதிக்கு நின்னிரு பாத 

பங்கயம் போற்றி பொய்யெல்லாம் 
வீசி மேலை வீட்டின்ப நல்குவாய் 

மெல்லவந் தெனைத் திருத்தியே ! 


-100 


கலைசை அந்தாதி முற்றிற்று , 

சுபமஸ்து 


குறிப்பு : 


விருத்தப் பாக்களாலான , அந்தரதித் தொடையாக பாடப்பட்ட நூறுபாடல்களைக் 
காண்டது . 


வரிசை எண் : 3664 


சுவடி எண் : 1681 - f 


திருநீற்றி மந்திரம் 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 11x31 செ.மீ 
பக்கத்திறது : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லல பொருள் : சைவத் 
தோத்திரம் நிலைமை : நல்ல நினல முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


கொண்டு கொண்டிட்ட குரு பதங்களுக் 

கழகு கோலஞ் சமைத்த நீறு 
கொடிய யெண்ணாயிரஞ் சமணரைக் 

கழுவில் குலைத் தளங் கொண்ட நீறு 


133 


23 - வது தொகுப்பு 


முடிவு : 


வெண்டிசைப் பட்ட பொருளா லேத்துந் தகையது நீறு 
அண்டத் தவர்பணிந் தேத்தும் ஆலவாயான் திருநீறே ! 


-10 


தலைவாசல் நின்று தலைமயிர் தூத்திய தய்ய நல்ல 
வினி தான மருட்டுவள் . வீட்டுக்கு வாவென்பள் 
அவள் வீட்டிற் சென்றால்க் கதையா நடத்துவள் 
கைப்பொருள் கேப்பள் . கைப்பொருளில்லை யென் றால்த் 
தலை தான் வலிக்குது போ போ யென வென்று தள்ளுவளே . 


சிவமயம் . 


குறிப்பு : 


இதில் , திரு நீற்றின் பெருமையும் , ஞானசம்பந்தரின் திருநீற்றின் பதிகமும் 
எழுதப்பட்டுளது , இடையிடையே ஏடுகள் இல்லை . இடையில் வெவ்வேறு பாடலும் 
செய்தியும் இடம் பெற்றுள்ளது . 


இதன்பின் ஒரு ஏட்டில் , செண்பகவல்லியம்மன் பேரில் விருத்தம் என்று ஒரு 
பாடல் உளது . 


வரிசை எண் : 3665 


சுவடி எண் : 


1681 - g 


சிவபூசை விதி 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 11x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவதோத்திரம் 
நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 


அத்திரத்தினாலே புரோச்சித்துக் 
கவசத்தினாலே வளைந்து கோடிட்டு 
இருதயத்தினாலே சமதலஞ் செய்து 
அத்திரத்தினாலே எட்டுத் திக்கும் 
பத்திரங் கிள்ளி வைத்து 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


தேவக் குய்யாயே நம வென்று 
குய்யத்தில் அரலிப் பூச் சாத்த 

சத்தியோ சாத மூர்த்தியே நம வென்று இரண்டு 
முழுந்தாளில் செண்பகப் பூச் சாத்த அத்திராய நம 
வென்று இரண்டு பாதத்திலும் நீலோற்பலஞ் சாத்த . 


(குறிப்பு : 

இதில் , சிவபூசை விதி முறைகள் கூறப்பட்டுள்ளன , 


வரிசை எண் : 


3666 


15 


சுவடி எண் : 1682 - a 


பிறைக் குறி 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 15 

அளவு : 

27 x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : நாராயண ஆசாரியார் பொருள் : சோ திடம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : 

முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வைய்காசி மாசமுதல் மாற்களி மாசம் வரையும் 
வடக்குயர்ந்து , தை மாசி சமமாகி , பங்குனி 
சித்திரை தெற்குச் சாய்ந்தி டாமல் 
மெய்யாகப் பிறை காணப் பூமி யெங்குஞ் செழித்தோங்கும் 
விலகிக் கண்டால் பொய்யாத வேந்தருக்கு போதாது . 
அன்னமது பொன்றுந் தானே 


914 வு : 


மீனாடு தெக்குயரம் மிக்கயெட்டு வடக்குயரம் 
தானா மகரகும்பஞ் சமமாகும் - மானேகேள் 
சொன்னபடி சோமனிராவிடிலோ கோன்மடிவான் 
அன்னமறி தாமென் றறி ! 


குறிப்பு : 

இவ் விருபாடல்களே உள்ளன . இது , மூன்றாம் பிறைச்சந்திரனைப் பார்த்து 
வடக்குயரக் , கிழக்குயர சமனாக இருப்பது கண்டு சோதிடம் கூறுவது , 


23 - வது தொகுப்பு 


135 


இதன் 4 ( 17 ) வது ஏட்டின் இறுதியில் இவை ரேவதி நட்சத்திர உரிச்சொல் 
முற்றும் , என்றுளது . 


S 


வரிசை எண் : 3667 


சுவடி எண் : 1682-6 


சோசிய நட்டா முட்டி சாத்திரம் 


ஏடுகள் : 


13 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 


27x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சுற்றதினம் பஞ்சாங்கஞ் சூழுங் கிரகமுடன் 
பத்தியா யெண்ணிப் பயனறிய - சித்தியென்றே 
அன்பலத்தி லாடு மரனார் பயந்தெடுத்த 
கம்பமதக் களிறே காப்பு . 


முடிவு : 


இந்த வாரங்களில் ஒத்தைக்கண் வாரம் சமன் . 
ரெட்டைக் கண்வாரம் நலம் . சுபகற்மங்களுக்கு 
சனி செவ்வாய்க் கொடிய வார மென்று 
பேர் விலகவும் . 


குறிப்பு : 


இது . நட்ட சாதகம் போல் சோதிட வகையைச் சாரும் . 


- *** 


வரிசை எண் : 3668 


சுவடி எண் : 1682 - c 


உள்ள முடையான் வாக்கியம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 27x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ளுரிய உள்ளமுடையான் வாக்கியம் 


... 


வாக்குண்டாம் 

தமக்கு . 
எண்ணுங் கருமங்க ளெல்லா முடித்தனர்க்கு 
நண்ணு கலைகள் நையித்து நல்குவாய் 
கண்ணுதவி முண்டத்தா ரண்டத்தா மூலத்தார் 
நாலஞ்சேக் கண்டத்தார் பெற்ற களிறு . 


முடிவு : 


கலகம் 


விஷம் 


உத்தியோகம் 
லாபம் 


தனம் 


குறிப்பு ; 


இது , சூளாமணி உள்ள முடையானின் வேறாயதுபோல் காணப்படுகிறது . 


* 


வரிசை எண் : 3669 


சுவடி எண் : 1682 - d 


இராசி உரிச் சொல் அறிவது 


. 


எடுகள் : 24 

கி . எண்ணிக்கை 800 அளவு : 27x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறிய கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


போமரித காவற் காலிப் பெரிய மௌகம் பின் 

கொச்சைக் கூறிய மெல்லை மெத்தை 
மேடப் பொகுண்டைப் பாண்டிச் சீரியே 

விடையே புல்லந்தே சேவே 
குந்திடப்ப பொறாமந் தாரமேக வஞ்சன 

வீனைதன் டி யாள் மிதுனந்தானே 


23 - வது தொகுப்பு 


137 


14 வு : 


சவுண முத்தும் 
இஞ்சி தேன் தயிர் ரெண்ணை யிலைக்கறிக் 
கஞ்சி கற்பொடுக் காரிரு ளுண்டிராய் 
வஞ்சந் தங்கிய மாங்குயில் பூங்குழ 
லஞ்சி ஓடியரையி லொளிப்பாரே ! 


குறிப்பு : 


மரண 


இதில் , வாரங்கிரக உரிச் சொலறிவது , தெத்தயோலை , அமிர்தயோகம் , 
யோகம் , சித்தியோகம் , சிலயோக மறிவது , சையோகம் , சகடயோகம் , 

கிளமை 
பிறந்த நாள் , நட்பு பகை , நட்பாச்சி யுச்சம் நீச மறிவது , தானிய மாதம் நாள் , 
தானியம் வாங்க , எண்ணெய் விட நாள் , சவரஞ் செய்ய நாள் , குளிகனிலை அறிவது , 
12 லக்கினத்துக்குத்தான மறிவது . நவக்கிரக காரகன் அறிவது , தீய்க் கோளறிவது . 
கிரகப்பார்வை அறிவது . நட்சத்திர சந்தேகம் , சந்திப்பு , லக்னச் சந்திப் பறிதல் , 
குழந்தைகளுக்கு அன்னங் கொடுக்க நாள் , ஆண்டு நிறப்ப நாள் , மயிர்வினை களைய , 
பல்லுக்கீரி விளக்க நாரியர் , பள்ளிக்கிருத்த , நட்சத்திர கறுடு அறிவது , கலியாண 
நாள் , பொன் பூண நாள் , கிரகங்கள் கேந்திரம் , மாத லக்ன மறிவது , சவுனம் 
பார்க்க ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


சவுனம் முற்றும் என்றுளதால் இது முழுச்சுவடி போலும் . 


வரிசை எண் : 3670 


சுவடி எண் : 1682 - e 


நாலடியார் வாக்கியம் 


ஏடுகள் : 7 


எண்ணிக்கை : 


200 


அளவு : 27 x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூட 

அறியக்கூடவில்லை பொருள் : இலக்கியம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பன்றிக்கூன் பத்தலில்த் தேன்மா வடிந்தற்றே 
நன்றறியாய்ப் புல்லருக் கதைத்தானு ரைக்குங்கால் 
குன்றின் மேல் கோட்டின் தலைபோல தலைசிதறிச் 
சென்றிசையாவா ஒனஞ் செவிக்கு 


13 , 


தமிழ்ச் சுவடிகளன் 


முடிவு : 


அடுத்தது காட்டும் பளிங்கி அகங் 
கடுத்தது காட்டும் முகம் . என்றது 

மனதில் கடுப்பை முகத்தனா லறியலா மென்றவாறு , 
இளையொன்று ரெண்டு வகிர் செய்து நின்னிடையேந்து கொங்கை : 
குளையொன்று ரெண்டு விளியணங்கே கொண்டகோபந் தணி 
மளையொன்று ரெண்டு கைமானாபரனுந்தன் வாசல் வந்தால் 
பிளையொன்று ரெண்டு பொறுப்பதல்லோ கடன் பேதையற்கே ! 


குறிப்பு : 


இதில் , முதலில் நாலடியார் என்றும் , பின்னர் குறள் அறிவது " என்றும் 
உளது . செய்யுட்கள் பிழை மலிந்து காணப்படுகின்றன . 


பின் ஒரு ஏட்டில் , கொள்ளவே எனத்தொடங்கும் பாடல் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 3671 


சுவடி எண் : 


1683-2 


லெக்கின பாவகம் 


ஏடுகள் : 28 


கி . எண்ணிக்கை : 


600 


அளவு : 


22X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது . 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


இலக்கண பாவகம் . நன்றாக 


இலக்கின முதையங் கீற்தி மூற்திமா னென்பதாகும் 
லக்கினத் ததிமனாட்சி யுச்சநட்பேரி நிற்க 
மலக்கினத் ததிபனானோன் கேந்திரத்திரிகோண மெய்த 
யிலக்கினந் தன்னை யந்த அதிபனை யெளிற்கோள் நோக்க 


முடிவு : 


செவ்விய செவ்வா யந்த வியனாத சாகச் சேரி 
செவ்விய லுளவிலீயுமுடன் பிறப்பின் த்தோர் கீயுங் 
கவ்வை கொள் காரியாகி லுலோபியாங் கடுத்தற்கீயும் 
செவ்விய வெய்யோனாகில் வேதியர் வேந்தர்க்கீயும் 


-3 
. 


23 . 


139 


23 - து தொகுப்பு 


பனிரண்டாம் பாவகம் முற்றும் . 
பெற்றவள் துணை . 


காலம் : 


1017 - ஆம் வருடம் மார்கழிமாதம் 22 - ந் தேதி 

சுவயன்னீதி 32 முற்றும் . 
ஆக பாவகம் 12 - க்கு பாட்டு -126 . 


குறிப்பு : 


வரை 


முழுமையாகத் தெளிவாக 

தெளிவாக உள்ளது . 


இதில் , 12 - ஆம் பாவக பலன் 
பிழைகள் அதிகமாக உள்ளன . 


இது எமது சுவடி எண் 1393 / D - 2155 ( 10 - ஆம் தொகுப்பு ) போன்றது . 


வரிசை எண் : 3672 


சுவடி எண் : 1683-6 


கிரக நோக்கு 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 22X4 செ.மீ. 


ஏடுகள் : 7 } 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


உதையமும் யேழுந்தானு முழுநோக் 

கெல்லால்ர்க்கும் நோக்கும் 
புதிய பொன்னவற்கைந் தொன்பான் 

முழுநோக்காய் வகுப்பர் சேய்க்கு 
மதிக்குமோ நாலோ டெட்டை 
முழுநோக்காய் வகுப்பர் 


மூடிவு : 


பன்னிரண் டாரிலெட்டில் 

பதியலக்கணத்து னாதன் 
தன்னுடன் கேது ராகு 

சார்ந்திட திசையபகாரம் 
சென்மவான் யெட்டில் னாதன் 

யிவரொடு சேர்ந்த கோள்க 


1.40 


தமிழ்ச் சுவடிகளின் 


ளன்னவர் திசையா காரம் 


குறிப்பு : 
இதில் , கிரகங்களுக்கு ஆட்சி , யுச்சம் , பகை , நீசம் 

அறிய , சாதகவாரி , 
ஆயுள்ப் பாவகம் . ஆகிய தலைப்புகள் உள்ளன . இது , முன் கவடியோடு தொடர்" 
புடையது . 


வரிசை எண் 


: 


3673 


சுவடி எண் : 1 83- c 


இடைக்காட்டார் பஞ்சாங்கம் 


ஏடுகள் : 8 


கி , எண்ணிக்கை : 200 


அளவு : 22X4 செ.மீ 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : இடைக்காடர் 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


பிரபவ வருஷம் : மழை மிகுந்து வருசிக்கும் 

வியாதியால் மனுடர் மாளுவார்கள் 
பசுக்கள் வற்திக்கும் . கார் மழை யுண்டு 

ஆமணக்கு பருத்தி உப்பு குறையும் 
புபவ வருடம் : மழை மிகுதியுண்டு 

வெள்ளாமை விளையும் . கார்மழை யுண்டு 


முடிவு : 


அட் செய வருஷம் : மழை மத்திபம் 

மனுவுக்குப் பீடை யில்லை . கோடைகாலம் போல் 
விளையும் , வசந்த காலமென்றியவும் 


குறிப்பு : 

இதில் , பிரபவ முத்லான 60 ஆண்டுகளுக்கும் வருட பலன் கூறப்பட்டுளது . 


23 - வது தொகுப்பு 


141 


வரிசை எண் : 


3674 


சுவடி எண் : 


1684 - a 


நெஞ்சறி விளக்கம் 


ஏடுகள் : 14 


கி . எண்ணிக்கை : 


300 


அளவு : 


15x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 


ஆசிரியர் : கணபதிதாசர் பொருள் : தத்துவம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 

திருச்சிற்றம்பலம் 
நெஞ்சரி வளக்கம் 


பூதாதி ஓரைந்து பொரியந்து புலனைய்ந்து 

கன்மமைய்ந்து ஞான மய்ந்து 
தீதாய கரணம் னான்கு அரிவொன்று 
திசை நாடி பத்து திசை வாய்வு பத்து 


முடிவு : 


இதுக்கு திருமந்திரம 


மத்தளம் ஒன்றுண்டு தாளம் பலவித 
மத்தளத் துள்ளே ஒருகள்ள னிருப்பான் 
மத்தளம் விட்டு கள்ளன் வெளிப்பட்டால் 
மத்தள ஓசையு மண்ணுண்ட வாறே . 


திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இது , சரீர சித்தாந்த முரைப்பது , பிழைகள் அதிகம் . நெஞ்சை முன்னிலைப் 
படுத்தி அறவுரை கூறுவது போல தத்துவ உண்மைகளைக் கூறி நாகை நாதரை 
வணங்கி உய்ய வேண்டும் என்று கூறுகிறது . அச்சாகியுளது . 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3675 


சுவடி எண் : 


168.4 - b 


மீனாட்சியம்மன் பேரில் அகவல் 


பொருள் : 


ஏடுகள் : 11 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 

T5x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : சிதம்பர சிவாமிகள் - போரூர் 
சைவத் தோத்திரம் - அகவல் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுலது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹசி : ஓம் நன்றாக 
சீராரும் பூங்கமலத் தெள்ளமுதே சேயிழையே 
காராரு மேனிக் கருங்குழலே - ஆராயும் 
வேதமுத லாகி நின்ற மெய்ப்பொருளே மின்னொளியே 
ஆதி பராபரையே அம்பிகையே - சோ தியே 
அண்டரெல்லாம் போற்று மரும்பொருளே ஆரணங்கே 
எண்டிசைக்குந் தாயான யீசுவரியே தெண்டிரையில் 


முடிவு : 


ஆசுமதுரந் சித்திர வித்தார மென் 
பேசுகின்ற உண்மைப் பெருவாக்கும் - நேசமுடன் 
தந்தென்னை யாட்கொண் டருளிச் சற்குருவா 
யென்னிடத்தில் வந்திருந்து புத்திமதி விளைத்துச் - சந்ததமும் 
நீயே துணையாக நின்றுலெட்சித் தங்கயற்கண் 
தாயே நின்றாள் சரணம் 


அகவல் முற்றிற்று 
மீனாட்சியம்மன் துணைசெய்ய வேண்டியது 

குருபாதமே கெதி 


குறிப்பு : 

இது , மீனாட்சியம்மை கலிவெண்பா எனப் பேசப்படும் . கலிவெண்பா 
யாப்பாலமைந்தது . 

மதுரை மீனாட்சி அம்மையினுடைய புகழைச் சிறப்பாகவும் . 
நிந்தாத் துதியாகவும் கூறுவது . நல்ல சந்த முடையது . வழிபாட்டுக் குகந்த நூல் , 

எமது சுவடி எண் 831 - b / D - 1316 போன்றது இந்நூல் , அச்சாகியுளது , 


23 - வது தொகுப்பு 


143 


வரிசை எண் 


: 


3676 


சுவடி எண் 


1684 - c 


சரநூல் 


ஏடுகள் : 28 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
பொருள் : சோதிடம் 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 15x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை ( பரமேசுவரன் ) 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 


குருமொளி விபரம் 


பரமேசு பரரைத் திருமுகம் நோக்கிப் பார்பதியம்மன் 
கேழ்க்கிர உத்தாரம் . 

சுவாமி 1 வாக்கினாலே நாலுவேத மாறு சாஷ்த்திரம் 
பதினெண்புராணம் , பஞ்சாங்க மத்த பல சாஷ்த்திரத்தினாலே 
விசாரித்துச் சொல்லாமல் நினைத்தாப்போலே ஒரு 
காரியஞ் சொல்லச் சாஷ்த்திர முண்டோ 


டிவு 


சனி செவ்வாய் நாயறு யிம்மூன் றுனாளுங் காலமே 
சூரிய னியங்க வேணும் , வியாழத்துக்கும் பூருவ பட்சத் 
துக்கும் யமர பட்சத்துக்கு மிரண்டிலையும் - னியங்க வேணும் 
பூறுவ பட்சத்துக்குச் சந்திரனியங்க வேணும் . அமர 
பட்சத்துக்குச் சூரிய னியங்க வே ..... 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 834 - a / D - 1459 ( ஆறாம் தொகுப்பு ) போன்றது . அச் 
சாகியுளது . ஸ்வர சாத்திர ’ மென்ற வடமொழி நூலைச் சார்ந்ததாகும் . பார்வதி 
யாள் கேழ்க்க பரமேசுவரன் கூறியதாக உள்ளது . 


144 


தமிழ்ச் சுவடிகா ன் 


வரிசை எண் : 3677 


சுவடி எண் : 


1685 - a 


கும்மிப் பாடல் 


ஏடுகள் : 


16 


கி . எண்ணிக்கை : 700 


அவாவு : 30x 3 செமீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : நாராயணன் 


பொருள் : 


குமமி , 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


திருவளருங் கடைய நகர் 

செல்வம தென்னாளும் 
அருமை யளிசேரர் வேண்டுதலால் 

சரவண முத்தெ ........ 
தருநிக ராமன்ன சத்திரந் தெப்பமதுங் 

கட்டிவைத்த 


மூடிசி : 


வள்ளல் சரவண முத்தேந்திரன் 

மரபிலுள்ளோருந் தழைத் தோங்க 
கள்ளவிழ் பூங்குழல் மாதரசே நீங்கள் 

கதித்துக் கும்மி யடியுங்கடி . 


குறிப்பு : 


இது , கடைய நகரில் , அன்ன சத்திரமும் , தெப்பக்குளமும் கட்டிவைத்த வள்ளல் 
சரவணமுத்தேந்திரன் மீது அருள்சுதன் நாராயணன் என்பார் பாடியது . 


இரண்டு பத்தியாக எழுதப்பட்டுளது . தலைப்பு இல்லை பிழைகள் அதிகம் 


**** 


வரிசை எண் : 3678 


சுவடி எண் : 1685-5 


சரவண முத்தேந்திரன் கும்மி 


ஏடுகள் : 


9 


எண்ணிக்கை : 300 


அளவு : 30x3- செமீ . 


ஆசிரியர் : 


நீாராயணன் 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


பொருள் : கும்மி 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


23- வது தொகுப்பு 


145 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக கும்மிப் பாடல் 
செந்திரு வாழன்ன சத்திரமுந் 

தெப்பமுஞ் செய்ததைக் கும்மியதாய்ப் பாட 
கந்தன் துணைவ னிபமுக வைங்கரன் 

கட்டி வினாயகன் காப்பாமே . 


மாவு : 


ஐந்தொழில் கண்ணாளர் வீதிகளும் 

தெலுங் காதியர் ஆயற் தன் வீதிகளும் 
சுந்தரஞ் சேரும் பொதுமாதர் வீதியுஞ் 

சூத்திரர் வாழ் தெரு வீதிகளும் 


... 


... 


குறிப்பு : 


இது , முன் பிரதி போன்றதே . 


வரிசை எண் : 


3679 


சுவடி எண் : 


1686 


சோதிடம் 


ஏடுகள் : 33 


கி , எண்ணிக்கை : 200 


அளவு : 10x 21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காணபாதியே ( கணபதியே ) 
காண்டபோதே வெத்தியாகும் . 
காணபதி யெண்டயிட காலங்கயிடும் 
வள்ளுவினை சேர்ந்திட ( து ) 
காணபாதியே தேர்த வெலினகலம் 
ணா ( ந ) ம்பி யிருக்கி உண்டே ணமக்கு 
உத்தமம் . 


10 


146 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


அந்தகன் தன நெ கானட அல 
ஆவத்து வந்ததிறும் . தெயிவம் 
ஓடி பொகம் . கேது வாறும் . 
சாவி ஒலெ வறும் . னியிய 
கோரிண காரியம் காயி குடு 
ஆது மாத்தி விம் . 


குறிப்பு : 


இது , கயறு போட்டுப் பார்க்கும் சுவடி . பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 
படித்தறிவது கடினம் . 


வரிசை எண் : 3680 


சுவடி எண் : 1687-3 


கொக்கோகம் 


உரையுடன் 


ஏடுகள் : 109 


பக்கத்திற்கு 1 7 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 2300 

அளவு : 25 / x3 செ.மீ. 
ஆசிரியர் : வரதுங்கபாண்டியன் பொருள் : காமநூல் 

முழுமை : முற்றற்றது . எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக 

கடவுள் வாழ்த்து 
திருமலி கருப்பு வென்றிச் சிலையினா லுலக ............ 

தும்புகழ் புனை யேகவீரன் 
விரிகடற் பிறந்த திங்கட 

...... மலி மலர்க்கை வாளி மைந்தனைச் சிந்தை செய் ( வாம் ) . 


.. 


............... 


முடிவு : 


வெண்பா 


கற்றறிந்து மூற்கராய்க் காமநிலை நல்லார் போல் 
மற்றொருதெய் வத்தை வணங்காவே - பொற்றொடியார் 
மாற்றடவு நெஞ்சில் வரும் புலவி நீக்கயவர் 
காற்றடவு மென்னிரண்டு கை . 


-107 


23 - வது தொகுப்பு 


147 


ஆக அத்தியாயம் 6 - க்கு 

விருத்தம் 334. நன்றாக 


குறிப்பு 


இதில் , முதலத்தியாயம் , இரண்டாமத்தியாயம் போக நிலை முதல் 6 - ஆம் 
அத்தியாயம் முடிய உள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை . 

இது , எமது சுவடி எண் 1416 / D - 2113 ( பத்தாம் தொகுப்பு ) போன்றது . 


வரிசை எண் : 3681 


சுவடி எண் : 1687-6 


மதன சாரம் ( மதன நூல் ) 


எடுகள் : 36 கி . எண்ணிக்கை : 800 

அளவு : 26 x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 

காமநூல் 
நிலைைம : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சாபநெடும் புருவத்தினிடையே யோடுஞ் 

சங்கிலி நாடியை யுகிராற் சருவக் காம 
தீபமெனுங் கபாலந் தொட்டங்கு மூலச் 

சிற்பரத்தைச் சுழற்றி விரற்கடையாற் றூண்டி 
நாபிதனில் வவ்வுமிட்டு நாற்கோணங் கீறி 

நாலெழுத் திரட்டிதனை மருவ மார்பிற் 
றாபித்தங் கிதழ்பருக்கக் கொங்கை யூடு 
தழற்கதிரைச் செலுத்திடினுஞ் சாதியாதே ! 

--என்றது 


முடிவு : 


றாகிலு மாமுனி தெய்வ மங்கை 
மத்திம மொன்பான் பூதம் மிதியிலா 
நாகங் காந்தையத் .... 
பேச்சி யாக்கியும் பன்னிரண்டாங் 
கொத்தலர் குழலியானா ளல்குலில் குறித்துத் தெ ......... 


மதனனூல் முற்றும் . நன்றாக . 
குருபாதம் . சிதம்பரந் துணை . 


148 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , எமது ஆறாம் தொகுப்பு சுவடி எண் 842 / D - 1371 , பத்தாம் தொகுப்பு 
சுவடி எண் 1383 / D - 2112 போன்றது . 113 -ஆம் ஏட்டிலிருந்து தொடங்குகிறது 
இடையிடையே சக்கரங்களும் , மந்திரங்களும் உள்ளன . இதில் , மூவிருடி , தெய்வ 
தத்துவம் , இருடி தத்துவம் , நாக தத்துவம் , காந்திருவ தத்துவம் முதலான 
தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3682 


சுவடி எண் : 1688 - a 


சல்லிய நூல் 


ஏடுகள் : 26 


கி . எண்ணிக்கை : 600 


அளவு : 


17/4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 


ஆசிரியர் : 


சல்லியர் 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

வெள்ளறுக்குத் துவச்சு ........... போட்டுப் புதைக்கவும் . 
வேதமாலயன் விண்ணவர் போற்றியே ......... பொன்னடிக்கமல 


நூல் 


ஆதியா மாந்தரீகம் ஆய்ந்துள முனிவர் தம்மில் 
நீதிசேர் சல்லிய னென் போன் நிலைத்திடச் செய்த நூலை 
தீதறுந் தமிழினாலே செப்பவே ( குழக்கை ) யான்றன 
சோதிசேர் செம்பொற்பாதஞ் சூட்டினேன் சென்னி மீதே ! -1 


முடிவு : 


குருவருளாலே சல்லியன் கூறிய தொழில்க ளெல்லாங் 
குருவருளாலே கண்டு குறிப்புடன் அறிய வேணுங் 
தருவருள் தானே தெய்வங் குருவருளாலே முத்தி 
குருவருள் பாத மாண்டுங் கொண்டருனான் சென்னி மீதே ! -100 

முத்தும் . கடவுள் துணை 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் ( 6 - ஆம் தொகுப்பு ) 929 - b / D - 1418 மற்றும் ( 7 - ஆம் 
தொகுப்பு ) சுவடி எண் 1253 / D - 1977 போன்றது . 


XXXX 


23 - வது தொகுப்பு 


149 


வரிசை எண் : 


3683 


சுவடி எண் : 1688-6 


மாந்திரீகம் 


அளவு : 17 x4 செ.மீ. 


ஏடுகள் : 31 ( 27-57 ) கி . எண்ணிக்கை : 600 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மாந்திரீகம் 


நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 

சக்கதேவி மந்திரம் 
அங் உங் எங் ஐயும் 
ஒங் கிலியும் யிருக்கு ங் 
முருவயா நம சிவாய 
ரரரர மனதல்லி 

சக்கதேவி ரரரர . 
( இரண்டு பக்கத்திலும் சக்கரங்கள் இருக்கின்றன ) 


முடிவு : 


மிகங் கோவியாது அங் ஐ என்று 
செவிக்க மான் மரை புல்வாய் வேங்கை 
வரிப்புலிக் காட்டுப் பன்றி சுணங்கள் எருது 
இவையெல்லாம் ஒடிப்போம் 
ஈநாவென்று செவிக்க மிருகவாய் சுட்டும் . 


.64 . 


குறிப்பு : 


இதில் , அனுமார் மந்திரம் மூதலான மத்திரங்கள் உள்ளன . 


* 


வரிசை எண் : 3684 


சுவடி எண் : 1688 - c 


ஒட்டியம் 


ஏடுகள் : 8 கி . எண்னிக்கை : 250 

அளவு : 17x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : ஒட்டிய முனிவர் பொருள் : சோதிடம் 
நிலைமை - பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


150 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


நன் றாக 


சீரணி கொன்றை சூடுஞ் 

செஞ்சடை யுடையான் பங்கில் 
நாரணி கெவுரி முற்கண 

னாகிய புவனன் பெத்த 
காரண யுமையாள் சோதி 

கருங்களிற் தானாய் நிற்கும் 
பூரணி பெற்ற யானை 

முகத்தனைப் போத்தி செய்வாம் : 


-1 
. 


191 வு : 


- 30 


ஒன்று புது வுருச்செய்யவேண்டும் 

ஒட்டியம் முற்றும் . 
தேவி பிரயும் . செகதீசுபரி லட்சிக்க வேணும் . ஓம் 

( சக்கரம் உளது ) 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் ( 6 - ம் தொகுப்பு ) 21 - b / D - 1476 போன்றது . 


வரிைசை எண் : 


3685 


சுவடி எண் : 


1688 - d 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 17X4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உச்சாடனம் 


அரகர அரகர சிவாய நம 
மசிவயந நமசிவய யநமசிவய 
ய நமசி யெறி யெறி உதச்சாடு 


23 - வது தொகுப்பு 


151 


முடிவு : 


தீப தூபங்குடுத்து குளிய மாடி 
மனெறு 108 உருச் செவித்து 
வயலில் புதைக்க விளையாது . 


குறிப்பு : 

இதில் , பலவகையான மந்திரங்கள் . 
சக்கரங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 3686 


சுவடி எண் : 1688 - e 


அகத்தியர் ஞானம் 


ஏடுகள் : 4 . கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 17X4 செ.மீ 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : மந்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


உதிரமதே ஓமென்ற மூலசிவன் 

ஓங்காரப் பிரணவமு மிதுவு மாட்சு 
பதியான வட்டமிது கிணேசன் வீடு 

பாங்கான குண்டலியும் வல்லபையு மாக 
விதியான விதியெல்லா மிதினாலா கும் 

வேதாந்தஞ் சித்தாந்த மிரண்டு மிங்கே 


முடிவு : 


18 


உத்தமனே அச்சுளிக்குள்ளுரைத்துக் கொள்ளும் 
கூடவென மூலாங்காரங் கொண்டே எத்து 
குறைக்க வென்றால் சிகாரத்தைக் கீழ்க்கொள்வாயே , 

முற்றும் 

சண்முகத் தெய்வந் துணை 
குறிப்பு : 

இதில் , பலவிதமான மந்திரங்கள் உள்ளன . 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3687 


சுவடி எண் : 1688 


ஒல்லியம் 


ஏடுகள் : 15 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 17x4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மந்ரதிம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


நன்றாக 
குருபாதம் போத்திக் குணபதியைக் கைதுதித்துத் 
திருவான ஒல்லிய நூல்ச் செப்பவே 

கருவான 
வாதிபதங் காப்புக் ககண்டவெளி முட்டி நின்ற 
சோதிபதந் துதித்தே சொல் . 


-- 


1 


முடிவு : 


என்னைக் கண்டுபார் யெப்பிணி வாதை 
கள்ளத்தன மெல்லாம் வாய்விட்டலறிப் 
போகச் சிவா . 
ஓம்காளி ஓம் நம காளி நீலகாளி 
நீல பத்திரகாளி சறுவ சிங்காங்கு 
வங்காரங் 


........ 


குறிப்பு : 


இதில் , நாவடக்கம் , தீயேத்த , வயித்தியம் ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3688 


சுவடி எண் : 


1689 


பாரதம் - உரையுடன் 


ஏடுகள் ! 224 கி . எண்ணிக்கை : 7500 

அளவு . 36x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : வில்லிபுத்தூரர் பொருள் : இதிகாசம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 து - வ தொகுப்பு 


153 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 

மகா பாருதம் 


ஓத வினையகலும் ஓங்கும் புகழ் பெருகும் 
காதல் பொருளனைத்துங் கைகூடும் - கீதப் 
பனிக்கோட்டு மால்வரைமேல் பாரதப்பேர் தீட்டுந் 
தனிக்கோட்டு வாரணத்தின் தாள் . 


நூல் 


படையெடுழிசசிச் சருக்கம் 
படந்த கானகந் திரிந்து மீண் டன்புடன் 

பணிந்த பஞ்சவர்க் காக 
கடந்த ஞானியர் கடவுளர் காணகில்லாக் 

கழலினை சிவப்பேர் 


முடிவு : 


............திருக்கிட்டு அதிசயித்தார்கள் . இப்பால் 
அரபக் கொடியுடைய ............ 

.... சமஷ்த்தான 
பேரும் நன்றாய்க் கூடி அமற்களமே வந்து 


. 


குறிப்பு 


இதில் , பதினாலாம் நாள் போர்ச் சருக்கம் --- செயித்திரதன் பாடு என்ற 
தலைப்பில் 2 ஏடுகள் மட்டும் உள்ளன . முதலாம் நாள் போர்ச் சருக்கம் முதல் 
இருக்கிறது 


இது , எமது 6 - ஆம் தொகுதி சுவடி எண் 983 / D - 1179 போன்றது , 


தி 


வரிசை எண் : 3689 


சுவடி எண் : 1690-2 


நாமாவளி 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 300 

அளவு 34X3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறிய கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை: மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தெலுங்கு 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


அறியக்கூடவில்லை 


முடிவு : 


அறியக்கூடவில்லை 


குறிப்பு 

இதில் , அரிகேச நல்லூர் எனவும் , அன்னமாச்சரியார் எனவும் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


36. ) 


சுவடி எண் : 1690-6 


பூலீசர் பேரில் தாய் மகள் ஏசல் 


ஏடுகள் : 5 


பக்கத்திற்கு : 


6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 94x3 செமீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : எசல் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் 


ஹரி : ஓம் 
சீரணி யரிகை யாளுஞ் 

செல்வர் பூலீச்ர் மீதில் 
தாரணி புகழ வேண்டி 

தாய்மக ளேசல் பாட 
( வா )ரணி முலைமா தீன்ற 

வள்ளி நாயகன் முன் தோன் றுங் 
காரண மாண செல்வங் 

கணபதி காப்புத் தானே , 


முடிவு : 


11 


கொப்பை வளைத்து மலர்கொய்ய யிப்படிப் 

பதறி. யிளுத்துதடி தாயே 
அந்தமுள்ள திருவயது யெந்தவிதங் 

அளத்துதடி மகளே மன் 


- 


23 - வது தொகுப்பு 


155 


குறிப்பு : 


தாயும் மகளுமாக ஏசிக் கொள்வது போல் ஈசன் புகழைப் பாடுமாறு அமைந்து 


உள்ளது . 


இது , சிற்றிலக்கிய வகையைச் சாரும் 


வரிசை எண் : 


3691 


சுவடி எண் : 


1690.c 


பரந்தாமன் வண்ணம் 


கி . எண்ணிக்கை : 


150 


அளவு : 34x3 செமீ 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வண்ணம் 
முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை 


: 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


தான தானந்தனனா தன தான தந்தனனா 
தன தான தந்தன தான தந்தன 
தான தந்தன தந்தனந் தான 


நூல் 


வேலை நெடுந்திரை யாகிய பாய் விரிந்த திலே 
நிமிராயிரம் பண நாக பஞ்சணை மீதுரங்கிய 
நன்பரந்தாமா 


முடிவு : 


யினியாரை நொந்து பிரயோசனந் 
தனியே கிடந்து புலம்புமென் பிராணன் 
அனுகூல பவகறம விதியே ! 


- 1 


வண்ணம் முற்றும் 
சிவாகமி துணை . 


156 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


தலைப்பில்லாததால் இன்னவண்ணமென்று அறியக்கூடவில்லை . முடிவிலும் 
வண்ணம் என்று மட்டுமே உளது . செய்யுள் முதல் கருதித் தலைப்பிடப்பட்டது . இது 
சிற்றிலக்கிய வகையைச்சாரும் . கேசாதி பாதமாக பேனியழகை 

யுரைப்பது . முன் 
சந்தத்தின்படி பாடக்கூடய கழினெடிலடி ஆசிரியர் விருத்தம் . ஒவ்வொரு 
பாதி வரி முடிவிலும் அரைக்கால் , கால் , காலே அரைக்கால் என்று குறியிடப் 
பட்டிருப்பது . 


உள்ன 


வரிசை எண் : 3692 


சுவடி எண் : 1690- d 


மூவரையான் பேரில் வண்ணம் 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 20 


அளவு : 34 > 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வண்னம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


தீ , தன 


தனனனா 


வெளியொரு பச்சை மாலை 
வாடின துடர்க் கிசைந்த 
புதுவாயிலுற்ற கோதை 
நாயகி கருத்து கந்து 
வெளியுகந்து தந்தை தொ 

லருளுக் கிந்து விஞ்சை பாணி 


முடிவு : 


சொல்லோசை கனவிலும் பிறந்திடாமல் 
வெகுரசம் பிறந்த வாயி 

நகை புரத்த நளின வான் 
யிகல்வேந்தர் தோளுஞ் சேனை 
மூற்கவான் . 


குறிப்பு : 

இதில் , எட்டில் ஒருபங்கு செய்யுளே உள்ளது . 


23 - வது தொகுப்பு 


150 


வரிசை எண் : 3093 


சுவடி எண் : 1690 - e 


குமரேச சதகம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 34X3 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : குருபாத தாசர் பொருள் : சதகம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 


தருணத்தி லுதவி செய்யாத நட்பாளர் பின் 

தந்தென்ன தராம லென்ன 
தராதர மறிந்து முரை செய்யாத 

மன்னரைச் சார்ந்தென்ன நீங்கிலென்ன 
பெருமையுட னாண்மை யில்லாததொரு 

பிள்ளையைப் பெற்றென்ன 


ஓடி : 


ஓட்டியை குருனிமையிட்டாலும் 

நயமில்லா யோனிகண்ணாகி விடுமோ 
வுலவுகன கற்பூரவாடைபல கூட்டினும் 

வள்ளியும் குணமாறு மோ . 
மட்டியளக் காயிரம் புத்தி சொன்னாலும் 

மதில் மாற்க மரியாதி வருமோ 
மயிலேறி விளையாடும் குகனீ புவயல் நீடு 

மலைமேவு குமரேசனே ! 


- 


குறிப்பு : 

புல் வயலில் எழுந்தருளியுள்ள குமரேசர் மீது பாடிய பாடலாகுமிது . 100 பாடல் 
களைக் கொண்டது . நீதிகளைப் போதிப்பது . அச்சிடப்பட்டுள்ளது . எமது 6 - ஆம் 
தொகுதி சுவடி எண் 928 / D - 1132 போன்றது . 


* தின் 


153 


தமிழ்ச் கவடிகலன் 


வரிசை எண் : 


3694 


சுவடி எண் : 1690 - f 


நாராயண சதகம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 343 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : 

வெண்மணி நாராயணபாரதி பொருள் : 
சதகம் நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி : ஓம் 
பூமேவுந் திசைமூகனை யுந்தி தனி லீன்றதும் 

புனிதவே தாக மெல்லாம் 
புருஷோத்த மின்றே யவ மென்பதும் 

பூசுரர் பொருந்து மந்திர கற்பமும் 


முடிவு : 


சாதிகுல மொன்றில்லை வீரர் குமனு 

........ பதமிக யோகிக்கு 
வினை செய்வோரில்லை பொய்யா முன் 

சாட்சி யில்லை 
மாத ரொ ... 


... 


... 


... 


... 


மகிளாத பேரில்லை 

மணவாள நாராயுணன் 


குறிப்பு : 

திருவேங்கடம் மணவாள நாராயணனைப் பாட்டுடைத் தலைவனாக்கிப் 
அறங்களையும் எடுத்துரைப்பது . அச்சிடப்பட்டுளது . 


பலவகை 


பின்னர் 2 உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3695 


எண் சுவடி 1690 - g 


சிவகாமவல்லி தோத்திரம் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 15 

அளவு : 34x 3 செ . t . 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


159 


தொடக்கம் : 


ஹரி: ஓம் 
சங்கந் தரித்த திருமால் விரிக் கெட்டாத 

தரணி சிவகாம வல்லி 
தவலோக சனலோக பதினாலு லோகமுந் 

தந்தசிவ காமவல்லி 


(முடிவு : 


திங்கள்க் கொழுந்தை புகழ்தங்கப் படிக்காசே 

தேவிசிவ காம வல்லி 
தென்புதுமை நகர்மேவுஞ் சிவகாமவல்லியே 

சிங்காதனக் கவுரியே ! 
குறிப்பு : 

இதில் , ஒரே பாடல் உள்ளது . புதுமை நகர் என்பது அறியக்கூடவில்லை . 


தி 


வரிசை எண் : 3696 


சுவடி எண் 


1690 - h 


தாய் மகளேசல் 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : ஏசல் 
நிலைமை ; பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 
வண்டுலவும் பூங்கூந்தல் மறுத்தவிழ்த்து 
முடிப்ப தென்ன மகளே 

--ராசை 
அண்டர் தொழுதேற்றுஞ் சங்கரேசருனைக் 

கூடியணைத்தாரோ அது கேள் 


| 


முடிவு : 


சீராசர் நாதருடன் சேர்ந்துமிக் 

வாழ்ந்திருங்கோ நன்றாய் - இந்த 
பாரேழு மெச்சிடவே பண்பாக 

வாழ்ந்திருங்கோ ! - மகளே ! 


160 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , இராசை சங்கரேசர் புகழைக் கூறுவது போலும் . தாய்மகளேசல் போல் 
சங்கரர் புகழைக் கூறுவது . 

* 


வரிசை எண் : 3697 


சுவடி எண் . 1690 


தாய்மகள் ஏசல் 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 34 3 செமீ , 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : ஏசல் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


வண்டுலவும் பூங்கூந்தல் மருத்த விழ்த்து 

முடிப்ப தென்ன மகளே ! 


-ராசை 


முடிவு : 


மங்கையர்கள் வாலிபத்தில் வானாதோ 
தேமலிது 

தாயே , 


(நன்னாகந் தனைச் சுமந்துத் தணித்த புன்னை 

வணத்திருந் தாண்டி உன்னை 


குறிப்பு : 

இது , முன்பிரதி போன்ற தெனினும் பாட வேறுபாடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3698 


சுவடி எண் : 1691 


அரிச்சந்திரன் அம்மானை 


ஏடுகள் : 103 கி : எண்ணிக்கை : 2200 

அளவு : 41 } x2 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : அம்மானை 
நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23- து தொகுப்பு 


161 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
ஆராருங் கேள்க்க அரிச்சந்தி ரன்கதையைச் 
சீராரும் அய்மானை செப்பவே நீராருந் 
தும்பைச் சடைமுடியான் சோதியான் றந்தருளுங் 
கம்பக் கடக்களிறே காப்பு . 


முடிவு : 


அந்த மொழிகேட் டரிச்சந் திரனுரைப்பான் 
நொந்தகுடி யானவரே நுங்கடமை நான் பிடித்து 
ஆராண்டு கொள் கடமை யத்தினையு மீய்ந்திடவே 


...... 


...... 


குறிப்பு : 

இது . அரிச்சந்திர மன்னனுடைய வரலாற்றினை அம்மானை சந்தமாகப் பாடப் 
பட்டுளது . இது , சிற்றியலக்கிய வகையைச்சாரும் . சந்தம் , வரலாறு நன்றாக 
உள்னன . 


ஆதி 


வரிசை எண் : 3699 


சுவடி எண் : 1692 


வீரையன் அம்மானை 


ஏடுகள் : 116 கி , எண்ணிக்கை : 2300 

அளவு : 41x21 செ.மீ. 
பக்கத்திறது : 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லல பொருள் : அம்மானை 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மகாதேவி யீஸ்பரியே யென் மாதாவே நம்பினேன் 
கரக்கனுடை யாகத்தில் தான் பிறந்த யீஸ்பரியே 
X X X X X X X 
சடையால் பெருத்தவளே தயே பரமேஸ்வரியே 
நன்ம்பினே னுன்ம்பாதம் நாடினேன்ஞ் சீர்பாதம் 
வீறயன்மேல் பாடுதற்கு விதமுடனே வாந்தருவாய் 


11 


162 


தமிழ்ச் கவடிகளின் 


முடிவு : 


கேட்டவற்கள் ளெல்லாம் கிளை கோத்திர வாளியதே 
படித்தோர்க ளெல்லோரும் பாக்கியங்கள் பெற்றிருப்பார் 
மதிரை வீரய்யன் அம்மானை யெளுதி முடிந்தது . 


முற்றும் 
திருச்சித்தம்பலம் , 
தேவி சிகாயம் , 


கரலம் : 


சறுவதாரி வருஷம் மாசி மாதம் 2 - ந் தேதி திங்கட்கிழமை காளியப்பக்கவுண்ட 
னூரிலேயிருக்கும் கொத்துக்காற் கருப்பகவுண்டன் மகன் கருப்பக் 

கவுண்டனுக்கு 
புண்ணிய குமாரன் யேட்டியா கவுண்டன் மருதிவீற அம்மானை யெழுதி முடிந்தது , 

முற்றும் . சம்பூருணம் . வாலை ஞான சாஷ்பதி துணை . 
யெட்டிக்காற் கிருபா கிடாச்சம் , தேவிசிகாறம் , 

திருச்சித்தம்பலம் 


குறிப்பு : 

இதில் , இடையில் ஏடுகள் இல்லை . இது , எமது 7- ஆம் தொகுப்பு சுவடி எண் 
997 / D - 1576 போன்றது , இது , எமது சரசுவதி மகால் நூலக வெளியீடாகும் . முதல் 
4 எடுகள் இல்லை . 


வரிசை எண் : 3700 


சுவடி எண் ; 1693 


பாரதம் 


உரையுடன் 


ஏடுகள் : 90 


கி , எண்ணிக்கை : 2:00 


அளவு : 38x2 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : வில்லிபுத்தூரார் 

பொருள் : இதிகாசம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


நீடாளி உலகத்துள் மரை நாலுடைந் தென்று நிலைநிற்கவே 
வாடாத தலவாய்மை தவறாத முனிராசன் பாறதஞ் சொன்னனா 


23- வது தொகுப்பு 


163 


ளேடாக வடமேரு வெற்ப்பாக வெனங்கூற் ரெழுத் தாணிதன் 

கோடாக வெளுதும் பிராணனைப் பணிந்தன்ம்பு கூற்வாமரோ . 
என்றது : நெடிய கடல் சூழ்ந்த பூலோகத்திலே 


முடிவு : 


கடல்போலும் சேனையுடனே றாத்திரியிலே வளைந்து 
கொண்டாலும் அழகுடைய மேகவற்ணனான 
கோபால கிஷ்னன் ன ......... ய்யிலும் அகப்படுகிறவ 
னல்லவென்று சொன்னான் , விகற்ன னென்றவாறு . 


174 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 84 / D - 422 போன்றது . 


* - ** 


வரிசை எண் : 3701 


சுவடி எண் : 1694 


வைகுந்த அம்மானை 


ஏடுகள் : 240 கி . எண்ணிக்கை : 9000 

அளவு : 37 x 31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 

7 --- 9 வரிகள் ஆசிரியர் : தென்வீரையம்பதியார் பொருள் : 
அம்மானை நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


வாரிசூ ழுலகு தன்னில் மன்னுயி ரனைத்தும் வாழ்க 
சீரிய தமிழி னாலே தேடியம் மானை பாட 
ஆறிய அனந்த ராம அச்சுதன் கமலக் கண்ணன் 
பாரிய மேக வண்ணன் பச்சைமால் பாதங் காப்பாம் , 


முடிவு : 


..... 


முகிழ்ந்து பட்சி மரத்தை விட்டுத் தான் பறந்து 
கடந்து நல்ல வைகுண்டந் தான் சேர்ந்து 
திரு மாலுடனே தெண்டனிட்டங் கேது சொல்லும் 

னாய உண்மை யொடு தன்மையுமாய் 
மாத்தறிய பஞ்ச 
பாத்திபர்கள் வேற 


..... 


... 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


... 


எத்துயம் வந்தாலு 
அத்துயர ... 


மாலே துணை 
ஆலே துயிலு 
வாக்கு மனமு ... 


குறிப்பு : 

இது , முழுமையாயிருப்பினும் இடையிடையே ஏடுகள் இல்லை . சில ஏடுகள் 
புதிதாக எழுதிக் கோக்கப்பட்டுள்ளன . அதனால் , இதில் இருவகையான ஏடுகள் 
காணப்படுகின் றன . 


இது . எமது சுவடி எண் ( 7 - ஆம் தொகுப்பு ) 1368 / D - 1577 போன்றது . 


வரிசை எண் : 3702 


சுவடி எண் : 1695 - a 


இராமதேவர் சோசியம் 


ஏடுகள் : 33 கி . எண்ணிக்கை : 1500 

அளவு : 41x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : இராமதேவர் 

பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பலகலை நூலி லுள்ள பகர்ந்திடும் சோசி யத்தைப் 
புலமதி லுள்ள தெல்லாம் பிறக்கி நா னிருநூ றுக்குள் 
உலகினில் இராம தேவ னுரைத்த சாஸ்த்தி ரத்தின் சூட்ச 
இலகிடும் பயனை நன்றாய் இயல்பினா லுரைக்க லுற்றேன் . 


-1 


F வு : 


சமையமாய் சேற்கை செய்யுஞ் 

சண்டாள . சென்ம மென்று 
யுமையுறு பாகன் செய்கை 

யுருதியா யுரைத்தி டாயே ! 


-191 


குறிப்பு : 

எடு 7 - ல் தொடங்குகிறது . இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 802 - b / D 
.12 ன் எராயது . 


அதிதி 


23- வது தொகுப்பு 


165 


வரிசை எண் : 


3703 


சுவடி எண் : 1695 - b 


மாசத் துருவம் 


ஏடுகள் : 1 கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 41x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியகூடவில்லரை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 


சித்திரை மாதம் 
வய்யாசி 


-16 
-10 


ஆனி 


14 


புரட்டாசி 

13 
அற்ப்பிசி 8 
கார்த்திகை- 6 
மார்கழி -15 

--12 


- 


ஆவணி 


--11 


தை 


முடிவு : 


அக்கினி பஞ்சகம் 1 ) 
மிருத்தி பஞ்சகம் மிது பஞ்சகத் தோஸ 
மென்பன . 3 5,7,9 நிலை பஞ்சகம் உத்தமம் 
நல்லது , பருக தோசமில்லை . 


குறிப்பு : 

இதில் , தேதி துறுவம் , நட்சேத்திர துறுவம் வார துறுவம் ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் : 3704 


சுவடி எண் : 1695 - c 


சிறோமணி தினபலன் 


ஏடுகள் : 9 கி . எண்ணிக்கை : 250 அளவு : 41x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் . 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


166 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சிறோமணி தினபலன காப்பு . 
சீறாசை வாழ்ந்திருக்கும் செல்வ கணபதியைப் 
பேறாசை யாவாழ்த்திப் பேருலகில் 

லோறாக 
வந்த வடனூல் சிரோமணியை வாற 
செந்தமிழி லால் பாடினேன் தேர்ந்து . 


வேலுமயிலுந் துணை . 


தூல் 


உலகிலொரு பிறந்திரு நாள்த் தொட்டெ 
யிலகு நாளளவு மென்னி பிலமாய் 


. ! 14 வு : 


கரியோ டொத்த வன்னமாம் பொசிப்பானோது . 


....... 86 . 


ஓது வெள்ளி புத்திதல் 

ஓங்கு வெள்ளை யாடைகொந்தம் போத்துதன் .. 


குறிப்பு : 
இதில் , முதலேடு பிறழ்ந்துளது . 6 - வது ஏடு 

6 - வது ஏடு இரண்டு 
கூறுகின்றது . 


உள்ளது . 


தினபலன் 


ஆ 


வரிசை எண் : 


3705 


சுவடி எண் : 1695 - d 


சோதிட சாத்திரம் 


ஏடுகள் : 47 கி . எண்ணிக்கை : 3000 

அளவு : 41x31 செ.மீ 
க்கத்திற்கு : 

8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருவோணம் 


னிபாரு யெளிதாகத் தோணுமடா 
யிசைந்து பாரே ! 


252 


23 - வது தொகுப்பு 


167 


இசைந்துபார் சொன்ன சொல்லை 
வான்றுமில்லை யென்று சொல்லுவது 


முடிவு : 


வித்தான பொருள்களெல்லாம் இதிலே தோணும் 

வேதாந்த சுழிமுனையும் இதிலே காணும் 
கொத்தான அடிதொடுத்து முடிவரைக்கும் 

கூறினேன் அறிவுள்ளோர்க் குதவி யாமே ! 


-- 


456 


தறிப்பு : 


இது , 174 - ஆம் ஏட்டில் தொடங்குகிறது . தலைப்பு இல்லாததால் இன்ன 
நூலென்று அறிய இயலவில்லை . ஏடுகளின் எண்கள் இரட்டிப்பிலும் உள்ளன . பிற நூல் 
ஏடுகளும் இதில் கலந்திருக்கக் கூடுமென அறிய முடிகிறது , 


வரிசை எண் : 3706 


சுவடி எண் : 1696-3 


கடைச்சரக்கின் பாகம் 


ஏடுகள் : 


2 


கி . எண்ணிக்கை : 


80 


அளவு : 34x3 செமீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : வீரமா முனிவர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


ஆடும் சறக்குகளில் ஆறுபத்து நால்சரக்கை 
தேடும் சறக்கெனவே தேர்ந்து சொன்னோம் மாதவர்கள் 
பாடுஞ் சறக்குதான் பாகமிது எப்போதும் 
நாடுஞ் சறக்கறிந்து நாடிடுவீர் பண்டிதரே ! 


முடிவு : 


உச்சிதமான செவியமது திமிர் பூன்றிடாதே 
மிகுப்பா யிருக்கும் கச்சித மென்றுப் பூதழ வாதியே 
நிதம் கலவியில் நேர் வூகுமெனப் பெண்ணிடை 
நேர்ந்த தோர் மூலமது கொல் . 


168 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , தீபத்தின் குணம் , மூலத்தின் குணம் , என இரு தலைப்புகள் உள்ளன . 
ஏடு பிறழ்ந்திருக்கிறது . 


வரிசை எண் : 


3707 


சுவடி எண் : 1696.6 


சந்தரந் தீபிகை 


ஏடுகள் : 11 ( 54-64 ) கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 34 x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : இராமலிங்க முனிவன் பொருள் : 
சோதிடம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கணபதி வேதம் 
கடலான கலைஞான தேசிகனைக் கயமுகனை குகனைக் 

கான் சூழ் 
மடலார் தன் கவி நிலும் காவினிலும் 

வதிந்துறையும் வாணி மானை 


முடிவு ; 


தையலை மூதலாந் திதித நிற் கூடிலன்பது 

சட்டியில் விரோதம 
பொங்கிலட்டமி யில் நோய் 

நவமியிற் றுக்கம் பொருந்து மேகாதேசி 
பாவம் மெய்யறு கின்றதுபா தெசியதனில் 

மருவிடில் பூமியில் மருவாள் 
மெய்யுளோ ரோதுஞ் சதுர்த்தேசி யதனில் மேவிடில் 
நோயென விதிப்பார் 

-17 . 


. 


ஈகுவா மாதப் பிறப்பினில் 


குறிப்பு : 

இது , நன்னூலாம் வடமொழிச் சந்தரந்தீபிகையின் தமிழ் மொழி பெயர்பு . 
சிரியர் சந்திரசேகரன் புதல்வன் இராமலிங்க முனிவன் என்று பாடல் கூறுகிறது . 

சோதிட பலன்களை விளக்கமாகக் கூறுகிறது . 


169 


23 - வது தொகுப்பு 


சுவடி எண் : 1696 


வரிசை எண் : 3708 


அகத்தியர் ஞானகாவியம் 


கி . எண்ணிக்கை : 3000 


ஏடுகள் : 49 


அளவு : 34x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 


8 வரிகள் 


பொருள் : வேதாந்தம் 


ஆசிரியர் : அகத்தியர் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


கணபதி வல்லவை காப்பு 


......... 


மானபதி கருணை கூர்ந்து 
அடிமுடியும் நடுவான ரூணமே காப்பு 
பாதிமதி சடைக்கணிந்த பரனே காப்பு 

பரஞ்சுடர்க்குப் பாதிஉடல் பகுத்த சோதி 


முடிவு : 


அதனில் போட்டு 

வேதாந்த பூசை விதிப்படிக்குச் செய்து 
யேழுடா மந்திரமே லெட்டெழுத்தைத் 

தூக்கு விந்தி யினி சித்திரம் போல் குசியைப் பாரே ! 


- 350 . 


குறிப்பு : 


இந்நூல் சௌமியத்தைச் சாரும் என்று இந்நூலே கூறுகிறது . இதில் , சௌமியத் 
தைச்சார , நாற்பத்திமுக்கு . பிரம நிட்டை , ராசபோகம் , தாபம் , மூணுபாட்டுவேலை . 
முழபத்து , வீண்குரு , சமயமதம் , கூடாமல் கூடுவது , பெண்கு விட்டௌ , மார்க்கண்டர் , 
பொசுண்டரும் சிவனும் விளக்கம் . கண்ணாடி லீலை முதலான தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 3709 


சுவடி எண் : 1697 


சோதிட ரேகைச் சுருக்கம் 


ஏடுகள் : 8 

கி . எண்ணிக்கை : 500 அளவு : 411x3 , செமீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சுக்கிர சிந்தாமணியார் 

பொருள் : 
சோதிடம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


வெண்பா 


பொன்னுலகி லாண்பெண் பொருந்தியகை ரேகை கண்டு : 
முன்னுளதும் பின்னுளது மூதறிவால் - சொன்ன 
சுக்கிரசிந்தாமணி நூலைச்சுருக்கிச் சொல்லவருட் 
கைக்கச முகக்கடவுள் காப்பு . 


முடிவு : 


ஆதியி லாதிமூர்த்தி அருளிய முறைதப்பாமல் 
சூதிலாச் சுக்கிர சிந்தாமணி முனிசொன்ன நூலை 
மேதினிதனில்ச் சுருக்கி விளம்பின மாகையாலே 
நீதிமான் தனக்கேயிந்த நிக்ஷயந் தோன்றுந் தானே ! 


முற்றுப் பெற்றது . 
சுக்கிர சிந்தாமணியார் பாதமே கெதி 
வேலாயுதக் கடவுள் துணை , 


குறிப்பு : 

இதில் , சோதிடன் பொய் சொல்லாமை , ரேகைசாரம் , பத்துவரையும் , வற்க 
சாஷ்த்திரம் , சோதிடன் முறைமை ஆகிய தலைப்புகள் உள்ளன . 


வரிசை எண் : 


S710 


சுவடி எண் : 


1698 


அருணாசல புராணம் - உரையுடன் 


ஏடுகள் : 130 


சி . எண்ணிக்கை : 6000 


அளவு : 1433 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவர் 

பொருள் : தல புாரணம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன்றாக குருவாழக குருவே துணை . 
மிக்க வேதவியாசர் விளம்பிய 
விக்கடைக் கியைபின் றருள் செய்திட 
முக்கண் வெற்பினை மும்மத வாரியை 
கைக்களிற்றினைக் கைதொழு தேத்துவாம் . 


23.வது தொப்பு 


171 


இதன் பொருள் : அநேக வேதங்களை இயல்பாகவே உணர்ந்த 

உணர்ந்த வியாசாரல் 
அருளிச் செய்யப்பட்ட ஸ்காந்த புராணத்தில் உருத்திர சங்கிதை யிலிருக்கும் 
இந்த அருணாசல சரித்திரத்தை 


முடிவு : 

இ.ள் : நவகண்ட மட்டும் ஆண்ட மகிடா சுரனுடைய கழுத்தை இலக்காக 
வைத்துத் துர்காதேவி அறுக்க அந்தக் கழுத்தி லிருந்த படிகலிங்கத்தைக் கண்ட 
போதே கையினா லெடுத்தா ளென்றவாறு . 


குறிப்பு : 

இதில் , எடுகள் தலைதடுமாற்றம் . திருநகரச் சருக்கம் , நிருமலைச் சருக்கம் . 
பார்வதியார் திரு அவதாரச் சருக்கம் , திருக்கண் புதைத்த சருக்கம் , பார்வதியார் 
இடப்பாகம் பெற்ற சருக்கம் , ஆகிய சருக்கங்கள் உள்ளன . 


இது . எமது சுவடி எண் . ( தொகுதி -1 ) 293 - a / D - 512 போன்றது . 


இதில் 


வரிசை எண் : 3711 


சுவடி எண் : 1699 


தருமர் நாடகம் 


ஏடுகள் : 113 கி . எண்ணிக்கை 

: 4500 

அளவு : 411x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடகம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை , 
திரு துணை செயி அத்திபுரத்தரசு செங்கோல் 

திக்குவிசயஞ் செலுத்துந் தர்மராசன் 
பரம பதமுதவு கெதி தருவை குண்ட 

பதியுலவு சரிதை நாடகத்தைப் பாட 
புறமுரெண்டு யெரித்தவனே 


முடிவு : 


... லோகத்துக் கிணையான சரியாப்புக் 
புகனடந் தாவு துரைத் தற்ம்ம ராசனும் நடந்தான் 


172 


தமிழ்ச் சுவடிகளின் 


........ 


சுத்து வீதியுங் கடந்தே ம ... 
டந்தே வெத்தி வீதியேத் தொடுத்துச் செம்பொன் 
மின்னும் வீதியே அடுத்து மாடவாலை .... 


காலம் : 


முகப்பு - முதலேட்டில் விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 1 - ந் தேதி 
தாளியாபட்டி ரெங்கனாதக் கோனான் • தருமர் நாடகம் 
வெங்கிட்ட ராமன் கவாமி துணை உண்டாகவும் 


குறிப்பு : 
இது , நாடக பாணியில் , தரு , விருத்தம் , மங்களம் 

முதலான பல அமைப்பு 
களுடன் காணப்படுகிறது . பிழைகள் இருப்பினும் , சிறந்த நூலாகக் கருதப்படுகிறது . 

பஞ்சபாண்டவர்களில் மூத்தவர் தருமர் . அவர் வரலாற்றைக் கூறு முகத்தான் 
பாரதத்தைப் போதிக்கிறது . 


வரிசை எண் : 3712 


சுவடி எண் : 1700 


கஞ்சன் ( கம்சன் ) நாடகம் 


ஏடுகள் : 


110 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 36x2 ; செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

நாடகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 


மிகப் பழுது 


தொடக்கம் 


ராசா ராசா ராசா ராசா ராசன் 
கம்ஞ்சுக மகாராசன் . தேசமன்னர் புடைசூழ 
தெய்வதுந்துமி தா ... 

க மத்தாளந் 
தொனி முழங்க மகரக் கொடிகள் தான் பறக்க 
முத்துக் குடைகள் கைப்பிடிக்க 


முடிவு : 


கஞ்சா வுன்னை யிதோ அரை நாளிகையிலே 
மடிக்கிறேன் பாராடா . கஞ்சா . 

தருவு . 


173 


23 - வது தொகுப்பு 


காரியமாய் வந்த நானறிவேனடா பயலே 
சும்மா வீண்பகட்டு 

மிரட்டுறாய் பயலே 
தாறுமாறாக நீ பேசுறாய் நீயடா கஞ்சா நீ 
சமர்த்த னென 


... 


குறிப்பு : 

இதில் , தொடக்கம் முடிவு இல்லாததால் , தலைப்பு அறிய முடிய வில்லை ... ... 
செய்திகள் கொண்டு தலைப்பு கொடுக்கப்பட்டது . நடை நன்றாகவும் , எளிமை 
யாகவும் உள்ளது இது , தரு , விருத்தம் முதலான நாடக இலக்கணங்களைக் கொண்டு 
இயற்றப்பட்டுளது . 


STS 


வரிசை எண் : 3713 


சுவடி 

எண் : 


1701 


பொன்னர் சங்கர் 

கதை 


ஏடுகர் : 172 


கி . எண்ணிக்கை : 


5000 


அளவு : 44x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : கதை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


முந்தி வினாயகனே முக்கண்ணனார் தன் மகனே 
சத்தி வினாயகனே சங்கரனார் புத்திரனே 
X X X X 

X X 
காராளர் பொன்ன ( ர் ) சங்கர் கதைதனைப் பாடுதற்கு 
ஆதிபராபரியே அகிலாண்ட நாயகியே 


முடிவு : 


தேவர்களும் வாழி திருமாலுந் தான்வாழி 
ஆதிபர மேஸ்வரியாள் அம்பிகையுந் தான்வாழி ! 
சத்தேருக்கன்னி தாயாருந் தான்வாழி ! 
வெம்முடியில் வீற்றிருக்கும் வீரமகா முனியுந் தான்வாழி ! 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது . பொன்னர் சங்கர் அம்மானை என்றே வழங்கப்பெறும் . சுவடியில் கதை 
என்றே உளது . இது காதை அம்மானை என்ற பகுதியில் இடம்பெறும் . ஏடுகள் 
முறிந்தும் ஒடிந்தும் உள்ளன . இடையில் 2 ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 


3714 


சுவடி எண் : 1702 


புலந்திரன் களவு மாலை 


ஏடுகள் : 130 


கி . எண்ணிக்கை : 


4000 


அளவு : 


4433 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியககூடவில்லை பொருள் : மாலை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


. 


அத்தி முதத்தோனே 

அரனார் திருமகனே 
சத்திக் கணபதியே சங்கரனார் திருமகனே 
பானை வயிற்றோனே பழமேந்துங் கையோனே 
ஆனை முகத்தோனே ஐங்கரனே முன்னடவாய் 


முடிவு : 


மாளுவே னென்று சொல்லி வாளுருவிக் கைபிடித்து 
ஆயுதம் நாட்டி அவரிருக்கப் பூங் கொடியாள் 
அங்கு திசை நாட்டான் அவர் மாண்டா ராமானால் 
மகாராஜ ராசாக்கள் மன்னவர்கள் நூற்று வர்க்கும் 
சேரவே மாளுவார் செம்பொன் மணி முடியார் 
உங்கள் ஐவர் முதலாக ஆச்சியருந் தான் கூட . 


காலம் : 

( முதலேட்டில் ) விரோதி கிருது வருஷம் தை மாதம் 14 - ந் தேதி தாளியா 
பட்டியிலே யிருக்கும் நாச்சியப்பக் கவுண்டன் மகன் காளியணன் டிையான் 

மாறப கவுண்டன் புலந்திரன் களவுமாலை . சிவ சிவா 
கணபதி துணை . உண்டாக வேண்டியது . 


மகன் 


சிவசுத் 


23 - வது தொகுப்பு 


1775 


குறிப்பு : 

இது , பாரதக் கதையின் ஒரு பகுதியாகும் . அம்மானை சந்தத்தில் பாடப் 
ளது . பிழைகள் இருப்பினும் வரலாறு சிறக்கக் காணப்படுகிறது . 


பட்டு 


- 


வரிசை எண் : 3715 


சுவடி எண் : 1703 - a 


உலக நீதிப் புராணம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 41 x23 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : ( ஒளவையார் ) உலக நாதன் பொருள் : நீதி நூல் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
உலக நீதிப் புராண முரைக்கவே 
கலகலன் றோதுங் கணபதி காப்பு . 

மாரப்பன் உலக நீதிப் புராணம் . 


நூல் 


ஓதாம லொருநாளு மிருக்க வேண்டாம் 
ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் 


முடிவு : 


ஓதிவைத்த வாத்தியார் உலக நாதன் 
உண்மையாய்ப் பாடிவைத்த உலக நீதி 
காதிலுற்றுக் கருத்துடனே கேட்ட பேர்கள் 
கருத்துடனே கயிலாசங் காண லாமே ! 


-13 


அரகரா . அவையா ரருளிச் செய்த நீதிச் சொல் 
உலக நீதிப் புராணம் படித்து முகிந்தது முற்றும் . 


காலம் : 


சவுமிய வருஷம் ஆடி மாதம் 20 - ந் தேதி 


176 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

நீதிகளைச் சுருக்கமாகக் கூறும் இது , முருகக் கடவுளை முன்னிலைப்படுத்திப் 
பாடப்பட்டுளது . இதில் 13 பாடல்கள் இருக்கின்றன . இதனை , உலக நீதிப் 
புராணம் என்றே எழுதியுள்ளார் . அதனால் தலைப்பிடப்பட்டது . 

இது , எமது 6 ஆம் தொகுதி சுவடி எண் 859 ] D - 1107 போன்றது . 


- * - * 


வரிசை எண் : 3716 


சுவடி எண் : 1703-6 


பிள்ளையார் சிந்து 


ஏடுகள் : 4 
பக்கத்திற்கு : 4 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 50 அளவு : 41 } x2 , செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சிந்து 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


- 


தொடக்கம் : 


மன்று ளாடு மணியே 


செய செய 


யக்கரச் சூல மேந்தி செய செய 
ரவாக் கின் கினி காப்பாய் செய செய 
லவரக் கும்ப மேந்தி செய செய 


முடிவு : 


ஓடாதே ஒளியாதே யிட்டதே சோறும் 
பெற்றதே கறியும் உண்டு தூங்கி வெள்ளி 
யுதிக்கு முன்னே பள்ளிக்கூடம் வந்து 
சேரப்பண்ணும் பள்ளிப் பிள்ளையார் சிந்து 
முகிந்தது . முற்றும் . 

சிவமயம் . 


காலம் : 


1909 அக்டோபர் மாதம் 2 - ந் தேதிக்கிச் சரியான தமிழ் வருஷம் சௌமிய 
வருஷம் ஆனி மாதம் 28 - ந் ? ததி தாளியாபட்டியிலே யிருக்கும் வண்டிக்கார 
காளியணன் மகன் மாரப்பன் விக்கி நேஷ்பரன் பேரில் வேளமுகம் யெழுதி நிறைந்தது 
சம்பூரணம் . வேணும் , வெங்கிட்டராமன் சுவாமி துணை உண்டாக வேண்டியது . 


23 வது தொகுப்பு 


177 


குறிப்பு : 

இதில் , முதல் இரண்டு ஏடுகள் இல்லை . இது , வேழ முகத்து விநாயகளைத் 
தொழ எனத் தொடங்குவதால் இதற்கு வேழ முகம் என்று பெயர் முன்காலத்தில் 
முதன் முதலாகப் பிள்ளைகளைப் பள்ளியில் வைக்கு ( சேர்க்கும் போது பாடப்படும் 
பாடலாகுமிது . 


வரிசை எண் : 3717 


சுவடி எண் : 1704 


ஆத்தி சூடி 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 100 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : ஒளவையார் 


அளவு : 419 x 21 செ.மீ. 

பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 


ஆத்தி சூடி யமந்த தேவனை 
யேத்தி யேத்தித் தொழுவோ மியாமே . 

சிவமயம் 
வெங்கிட்ட ராமன் சுவாமி பாதாரவிந்தமே கெதியடைய வேண்டியது . 


நூல் 


அறஞ்செய விரும்பு 


இயல்வது கரவேன் 
ஈவது விலக்கேன் 


ஆறுவது சினம் 


முடிவு : 


வென்னார்த் தேரேன் . 
வோதுவது வேதம் . 


அரகரா . அவையாறருளிச் செய்த நீதிச் சொல் 

ஆத்திச் செவுடி படிச்சு முகிந்தது . முற்றும் . 


காலம் 

நந்தன வருஷம் ஆவணி மாதம் 29 - ந் தேதி தாளியாபட்டியிலே யிருக்கும் 
வாட்டக் கோனான் மாகன் வடமலைச் கோணானுக்கு ஸ்ரீரி புண்ணிய குமாரனாகிய 
குப்பணன் ஆத்தி சூடி சிவமயம் . கிஷ்ணசுவாமி துணைவுண்டாகவும் 
12 

சிவமயம் 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

ஆத்திமாலையணிந்த சிவபெருமானைக் குறித்து , நீதிகளை மிக மிகச் சுருக்கமாக 
உரைப்பது . பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 


இதன் பின்னர் முழுமையற்ற ஆத்திசூடி ஒருபிரதி ஒரு ஏடு மட்டும் உளது . 


3 


வரிசை எண் : 3718 


சுவடி எண் : 1705 


திருப்புகழ் 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 411 x 21 செ.மீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அருணகிரி நாதர் பொருள் : சைவத்தோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


எல்லாரு மானிடவ ராவரோ யிப்புவியில் 
கல்லெலா மாணிக்கக் கல்லாமோ - பொல்லாக் 
கருப்புகழைக் கேள்க்குமோ கானமயில் வீரன் 
திருப்புகழைக் கேள்க்குஞ் செவி . 


நூல் . 


கைத்தலம் நிரையவே முப்பழ மொடு பொறி 

அப்பமொ டவல் பயர் கப்பிய கறிமுகனடி பேணி 
கத்திடு மடியவர் யுத்தியி லுரைபவர் 

கர்ப்பக மென வினை --கடிதேகு 


அடிவு : 


நெரு நெரென்றிட வேறொடே நிலைகுலைய வங்கையில் மேலே 
வீசிய மயிலோனே ! குயிலோவுன்றிகவ கூகூகூவென 
மலர்கள் போலகிய தென விளகாமிசை குலவு 
சுந்தரி மீதே மேவிய பெருமாளே ! 

-19 


முகப்பு ஏட்டில் . தாளியாபட்டியிலே யிருக்கும் பொ . ப . நா . காளியப்ப 
கவுண்டனுற சீரி புண்ணிய குமாரனாகிய மாரப்பன் திருப்புகளலங்காரம் என்றுளது . 


179 


23 - வது தொகுப்! 


குறிப்பு : 


இதில் , 19 திருப்புகழ் பாடல்கள் இருக்கின்றன பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 
பாட வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 3719 


சுவடி எண் : 


1706 - a 


கதிர்காம மாலை 


ஏடுகள் : 9 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 

200 

அளவு : 42 > 23 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : 

மாலை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க தருவே துணை 
சீரார் கதிர்காமச் செந்தூ ரருமுகவர் 
பாராரு மாலைதனைப் பாடவா மேயருள்வாய் 
தாரார் குலுமையாள் தானீன்ற தற்பரனே 
காராரு மேனிக் கணபதியும் காப்பாமே ! 


-1 , 


முடிவு : 


ஆருமுகனே ஆரிரண்டு கை யோனே 
வேரு வினை வாறாமல் வெத்திதர வேணுமையா 
சூரனையும் வேறருத்த சுப்பிரமண்ணிய தேசிகனே 

சாரும் தமிழ்ப் பாட தயாபரனே வந்து தவாய் ! - 35 
குறிப்பு : 

முகப்பு ஏட்டில் : . சுப நமஸ்த்து . 
ருத்திரோத்காரி வருஷம் வைகாசி மாதம் 25 - ந் தேதி தாளியாபட்டியிலிருக்கும் 
வ . கா . வையாரிக் கவுண்டன் மகன் பழனியப்பன் கதிர்காம மாலை எழுதினது 
சம்பூரணம் . ஸ்ரீ மகாகணபதி துணை . வேலு மயிலும் துணை , சரஸ்பதியம்மன் 
துணை . ஸ்ரீமந் நாராயணமூர்த்தி துணை . சிவமயம் . 

இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 813 - a D. 1135 போன்றது . அதில் 
30 விகுத்தங்கள் என்றுளது . இதில் 35 விருத்தங்கள் உள்ளன. அதிலுள்ள , மணக் 
கோல மெனத் தொடங்கும பாடல் இதில் 25 - வது பாடலாக உளது . 2 பத்தியாக 
பக்கத்திற்கு 2 பாடலாக எழுதப்பட்டுளது . 

- *** 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3720 


சுவடி எண் : 1706 - b 


அவினாசிப் பத்து 


ஏடுகள் : 


6 


கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 42x 21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூட 

டவில்லை பொருள் : சைவத் 


பக்கத்திற்கு : 4 


வரிகள் 


தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வற்றாத பொய்கை வள நாடு கண்டு 

மலைமேலிருந்த குமரா 
உற்றா ரெனக்கு ரொருபேரு மில்லை 

உமையாள் தமக்கு மகனே ! 
முத்தாடை தந்து வடியேனை யாளு 

முருகேச ரெந்தன் மனத்தே 
வித்தார மாக மயில் மீதி 

லோ வர வேணுமெந்த னருகே ! 


-1 . 


( வு : 


மையான மேனியசு 

ரேசர் மாள 
வடிவே லெடுத்த முருகா 
மெய்யாக வந்து அமரர் சிரைமீள 

விடுவித்து வந்த செயல்போல 
கையாற வென்று உயிர்கொண்டு தூதர் 

கடி தேகி மூன்பு மலைமேல் 
வையாவூர் நாடர் பழனிவடிவேலர் 

வரவேணு மெந்தன் அருகே . 


- 21 . 


குறிப்பு : 

பதிகமென்பது 10 பாடல்களைக் கொண்டது . இதில் 21 பாடல்கள் 
அவினாசித் தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது . பிழை 
கள் அதிகம் . 


உள்ளன . 


23 - வது தொகுப்பு 


181 


வரிசை எண் 


3721 


. 


சுவடி எண் 


: 1706 - c 


ஆறுமுக சுவாமி பேரில் ஆசிரிய விருத்தம் 


ஏடுகள் : 6 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 42x 21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் - 


பக்கத்திற்கு : 


4 வரிகள் 


சிவ தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஆருமுகமும் பனிரெண்டு கையும் வேலும் 

அலங்கார ஆபரண மணிந்த மார்பும் 
திருமுகமும் வெண்ணீறும் புனைந்த மெய்யும் 

செகமெல்லாம் புகழ்படைத்த சுப்பிர மண்ணியா 
முருக சரவண பவனே கார்த்திகேயா 

முக்கணனார் புத்திரனே உக்கிர வேலா 
இருவருமே யுனைப்பணிந்தோம் பழனி வேலா 

இதுசமய மடியாரை ரெட்சிப் பாயே ! 


முடிவு : 


( மு ) த்துமே பதிகமாய்ப் பாடிச் சொன்னேன் 

என் மீதில் பிழைகள் மனம் பொறாதே யாள்வாய் 
( சத் ) தியமா யுனைப்பணிந்தோம் நாங்க ளையா 

சண்முகனே யடியாரை ரட்சிப் பாயே ! 


--11 


குறிப்பு : 

இது , முருகப்பெருமானைப் புகழ்ந்து பாடிம எண்சீர் விருத்தமாகும் , 
இருவர் என்கிறார் . யார் என விளங்சு வில்லை . 


1 


நாங்கள் 


வரிசை எண் : 3722 


சுவடி எண் : 1707 


கதிர்காம மாலை 


எடுகள் : 8 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


கி . எண்ணிக்கை 200 

அளவு : 42 x 2 } செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : மாலை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைைம : நல்ல நிலை 


தமிழ்ச் சுவடிகள்ளின் 


182 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
சீரார் கதிர்காமஞ் செந்தூர ரறுமுகவர் 
பாராரு மாலைதனைப் பாடவர மேயருள்வாய் 
தாரார் குழலுடையாள் தானீன்ற தற்பரனே 
காராரு மேனிக் கணபதியுங் காப்பாமே . 

சிவமயம் . ஸ்ரீராம செயம் 
மாறப்பன் கதிர்காம மாலை 


( படிவு : 


ஆறுமுகனே ஆறு ரெண்டுங் கையோனே 
வேறுவனை வாராமல் வெற்றிதர வேணுமையா 
சூரனையும் வேரறுத்த சுப்பிரமண்ணிய துரையே 
சாறுந் தமிழ்பாடத் தயாபரனே வந்துதவும் 


-31 


காலம் : 


சாதாரண வருஷம் வைகாசி மாதம் 2 - ந் தேதி மையிந்த வாரமும் கூடின 
சுபயோக சுபதினத்தில் தாளியாபட்டியிலே யிருக்கும் நாச்சியப்ப கவுண்டன் மகன் 
காளியணக் கவுண்டனுக்கு ஸ்ரீ புண்ணிய குமாரனாகிய சின்ன மாறப்பன் பழனியாண் 
டவர் பேரில் கதிர் காம மாலை எழுதி முடிந்தது . சம்பூரனம் . முற்றும் , வேணும் 
வெங்கிட்டராமன் சுவாமி துணை . சிவசுத கணபதி துணை உண்டாக 
ஸ்ரீ ராம செயப் . சிவமயம் . 


வேண்டியது . 


குறிப்பு : 

இது , முன்பு கூறப்பட்ட கவடி எண் 1706-3 போன்றது இதில் , 31 பாடல்களே 


உள்ளன:, 


வரிசை எண் : 


3723 


சுவடி எண் : 1708 


இராச கோபாலர் மாலை 


ஏடுகள் : 1 : கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 40 x 21 செ.மீ. 
பக்கத்திற்கு 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 

மாலை 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


183 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
நந்தன் மகன் மோதகத்தின் வரையில் வாழும் 

ராசகோபால னெனும் மாலை தன்னை 
விந்தையுடன் பூவுலகில் நீதிசாறம் விபரமுட 
னடியேனும் விளம்பும் பாடல் 
X X X 

X 


X 


X 


நூல் 


தண்டமா மலரின் தேனை தனித்தனி வனத்தில் வாழும் 
வண்டது அறியு மல்லால் மண்டூக மறிந்திடாது 


முடிவு : 


இடம்பதி தனையிகழ்ந்து இனஞ்சொல்லி யஞ்ச கத்தை 
அடைந்தவர்க் கிடுக்கஞ் செய்தால் அதுபழி வினைபோ காது 
துடந்தது வருமே நன்றாய் தூக்கியே அடிவைத் தாலும் 
நடந்தகா லிடரு மையா ராசகோ பால மாலை , 

44 
குறிப்பு : 

இது , இராச கோபால மாலை என்ற ஈற்றடியுடன் நீதிகளைக் கூறுகின்ற 
நீதி சாரமாகும் . நம் மகாலில் அச்சாகியுளது . 


வரிசை எண் : 3724 


சுவடி எண் : 


1709 


இராச கோபால மாலை 


ஏடுகள் : 


11 


கி . எண்ணிக்கை : 


200 


அளவு : 41 x 21 செ.மீ. 


மாலை 


பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
நந்தன் மகன் மோதகத்தின் வரையில் வாழும் 

ராசகோ பாலனெனு மாலை தன்னை 


தமிழ்ச் சுவடிகளின் 


184 


விந்தையுடன் பூவுலகில நீதிசாறம் 

விபரமுட னடியேனும் விளம்பும் பாடல் 


முடிவு : 


தாயிதனைப் பிள்ளை பார்த்துத் 
தானது சொன்னா லுந்தான் 
நாயனே பொறுப்பார் செய்கை 

ராசகோ பால மாலை ! 


- 40 


காலம் : 

சாதாருணா வருஷம் தை மாதம் 12 - ந் தேதி மங்களவார முங்கூடின சுபயோக 
சுபதினத்தில் காளியாபட்டியிலே யிருக்கும் நாச்சியப்பக் கவுண்டன் மகன் காலி பண 
கவுண்டனுக்கு ஸ்ரீரி புண்ணிய குமாரனாகிய சின்ன மாரப்பன் ராசகோ ( பால )மாலை 
யெழுதி நிறைந்தது . சம்பூரணம் . வேணும் வெங்கிட்டராமன் சுவாமி 

துணை . 
வாசிவா . சுப்பிரமண்ணியர் துணை உண்டாக வேண்டியது . 


ஸ்ரீ ராம செயம் . சிவமயம் . 


குறிப்பு : 

இது . முன் பிரதி போன்றது . இதில் , 40 பாடல்களே உள்னன . 


எரிசை எண் : 3725 


சுவடி எண் : 1710 


ஸ்ரீகிருஷ்ண சுவாமி தூது - மூலமும் உரையும் 


ஏடுகள் : 16 கி எண்ணிக்கை : 500 

அளவு : 41 } x2 } செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : வில்லிபுத்தூரார் பொருள் : இதிகாசம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் ஸ்ரீ ராமசெயம் 

காப்பு 
நீடாழி யுலகத்து மறை நாலோ டைந்தென்று 

நிலை நிற்கவே 
வாடாத தவவாய்மை முனிராசன் 

மாபாரதஞ் சொன்ன நாள் 


2 


18 


து - வ தொகுப்பு 


மூ 00 : 


சௌரியத்தை யுடைய வீமசேனன் சொன்னதும் யெல்லாங் 

யெல்லாங் கேள்விப் பட்டோம் 
சொல்லுதற்கரிய வரிவையுடையவனே 1 கீர்த்தியை யுடையவனே ! சௌகர்யத்தை 
யுடையவனே! உனக் குத் ( த ) தை நீ சொல்லென்று கேட்க , கரிய மேகத்தை யொத்த 
திருமேனியை யுடைய கிறுட்டின் தேவரைப் பார்த்து மனமுருகும்படி சொல்லுவான் 
சகாதேவன் யென்றவாறு . முப்பது . ஸ்ரீ ராமஜெயம் , 

வெங்கிட்டரமண 

சுவாமி 
துணை உண்டாக வேண்டியது , வெங்கிடாசலபதி துணை . சிவமயம் 


காலம் : 


சின்ன 


விரோதி கிருது 

வருஷம் அற்பிசை மாதம் 21 - ந்தேதி காளியாபட்டி 
நா . காளியணா கவுண்டனுக்கு ஸ்ரீ புண்ணிய குமரானாகிய 

மாரப்பன் 
ஸ்ரீ கிரிஷ்ட்டண சுவாமி தூது மூலமும் உரையும் காப்பு , சிவசுத கணபதி துணை . 


வாசுவா . 


குறிப்பு : 


இதில் , வில்லிபாரதத்தின் கிருஷ்ணன் தூதுச் சருக்கத்தில் உள்ள 30 பாடல்கள் 
உரையுடன் காணப்படுகின்றன . பிழைகள் அதிகம் , உரையாசிரியர் யாரெனத் தெரிய 


வில்லை . 


வரிசை எண் : 


3726 


சுவடி 


எண் : 1711 


அம்பிகை மாலை 


8 . 


பக்கத்திற்கு : 
நிலைமை : பழுது 


ஏடுகள் : கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 42X21 செ.மீ. 
4 வரிகள் ஆசிரியர் : குலசேகர பாண்டியன் பொருள் : மாலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க திருவே துணை . 
நடக்குந் திருவிளையாட லறுபத்து நாலுஞ் சொக்கர் 
அடக்குந் தென்கூடலி லம்பிகை மாலை அய்யாறுகவி 
தடக்கும் பகம்ப சிறுகட் புகர்முகத் தாலவட்டம் 
முடக்குந் தடக்கே ஒரு கோட்டு வாரண முன்னிற்கவே 


186 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


திருவே விளைந்தசெந் தேனே வடியிட்ட தெள்ளமுர்தே 
உருவே மடப்பிள்ளை யோதிபமே ஒற்றை யாடகப்பூ 


முடிவு : 


பிடித்தாரைக் கட்டி அனைத்தமு தூட்டிய பேயின் முலை 
குடித்தாடு மாய்ன் ‘ குல்சேகரன் றன வட்குன்றச் சென்றான் 
அடித்தான் படித்தசொல் அம்பிகை மாலை அய்யாறுகவி 
படித்தார்கள் கர்ப்பகக் காவும் பொன் னாடும் படைப்பவரே ! - 31 


கர்லம் : 


நா . 


சௌமிய வருஷம் பங்குனி மாதம் 4 - ந் தேதி தானியாபட்டியிலிருக்கும் 
காளியண கவுண்டனுக்கு ஸ்ரீ புண்ணிய குமாரனாகிய சின்ன மாரப்பன் மதுரை 
மீனாட்சி அம்மன் பேரில் அம்பிகை மாலை எழுதி முடிந்தது . முற்றுப் பெற்றது . 


சிவமயம் . 


குறிப்பு : 

இதில் , பிழைகள் அதிகம் உள்ளன . இது , 6 - ஆம் தொகுதி சுவடி எண் 882 - b / -n 
11 5 போன்றது . மதுரைக்கரசி மீனாம்பிகை பேரில் பாடப்பட்ட தோத்திர மாகுமிது , 
இது 30 கட்டளைக் கலித்துத்துறை யாலானது . • அய்யாறு கவி படித்தார்கள் என்ப 
தனால் ஆசிரியர் அய்யாறு கவி அல்லர் . 


வரிசை எண் : 


3727 


சுவடி எண் : 1712 


சுப்பிரமணியர் வேரில் - சிவசோதி மாலை 


ஏடுகள் : 1 . கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 41X3 செமீ . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை நல்ல நிலை 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


. 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் தன்றாக குருவாழ்க குருவே துணை . 
காட்டுவழி போனாலும் கள்ளர்பய மானாலுங் 
கேட்டுவளி" காலனார் கிட்டினாலும்- நாட்டமுன் 


23 - வது தொகுப்பு 


187 


நம்பிக்கை யாக நமக்கு விநாயகனார் 
தும்பிக்கை யுண்டே துணை . சிவமயம் .. 


ஸ்ரீ ராமசெயம் 


நூல் 


செந்தில்வளர் நாயகனே சிவனே யுந்தன் 

சீர்பாதம் போற்றிசெய்து சிறப்பாய்ப் பாட 


மூபே : 


தன் மனது நீயாமோ நான்தா னுன் மேல் 

தானினைந்த சித்திதந்து ரட்சியையா . 
தென்பொதிகை முனிபணியும் மையா வாவா 

சிவசிவா செந்தில்வளர் சிவனே போற்றி ! 


-30 


காலம் : 


சாதாரண வருஷம் மார்கழி மாதம் 18 - ந்தேதி சோமவார முங்கூடின சுபயோக 
சுபதினத்தில் தாளியாபட்டியிலே யிருக்கும் காளியணக் கவுண்டனுக்கு 

ஸ்ரீரி புண்ணிய 
குமாரனாகிய சின்ன மாரப்பன் சுப்பிரமணியர் பேரில் சிவசோதி மாலை யெழுத 
துடங்கியது . சிவமயம் . வாசிவா . 


குறிப்பு : 

இதன் , 2 - ஆம் பாடலில் , தீர்க்கமா யன்பத்தோர் கவிபாட என்றிருப்பதால் 
இது குறைபாடுடைய சுவடி , திருச்செந்தூர் முருகனைப் புகழ்ந்து பாடியது . 


வரிசை எண் : 3728 


சுவடி எண் : 1713 


குமரேச சதகம் 


ஏடுகள் : 18 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 411x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : குருபாத தாசர் பொருள் : சதகம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 

பூமேவு புல்லை பொருந்துகும ரேசர்தம்மேல் 
தேமேவிய சதகம் செப்பவே - கோமேவும் 


188 


தமிழ்ச் சுவடிகளின் 


காக்குஞ் சரவணத்தான் கம்பகும்பத் தைந்துகர 
காக்குஞ் சரவணத்தான் காப்பு . 


சிவமயம் 


அவையடக்கம் 


மாரிக்கு நிகரென்று பனிசொறிதல் போலவு 
மனைக்கு நிகரென்று சிறு பெண் 

நூல் குமரேசர் மகிமை 
குறையாத காயத்தியொதி செப மகிமையுங் 

கூறுசுருதிப் பெருமையும் 


முடிவு : 


மனிதர்கள் சரீரங்கள் போகிலுஞ் 

சாகாத மனித ரிவராகு மனசே 
மயிலேறி விளையாடு குகனே புல்வயனீடு 

மலைமேவு குமரேசனே ! 


- 32 


காலம் : 

சாதாரண வருஷம் பங்குனி மாதம் 8 - ந் தேதி தானியாபட்டி யிலிருக்கும் நாச் 
சியப்பக் கவுண்டன் மகன் காளியணக் கவுண்டனுக்கு ஸ்ரீரி புண்ணிய குமாரனாகிய 
சின்ன மாரப்பன் குமறவேல் சதகம் என்றறியவும் . முற்றுப் பெற்றுது . ஸ்ரீரி ராம் 
செயம் . தலைப் பேட்டிலும் காலம் உளது . 


குறிப்பு : 

இது , புல்வயல் என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள குமரேசர் மீது பாடிய 
பாடலாகும் . சதகம் என்பது 100 செய்யுட்களைக் கொண்டது . முழு நூல் 100 செய்யுட் 
களையுடையது . நீதிகளைப் போதிப்பது . 


இது எமது சுவடி எண் 8051D - 1130 ( ஆறாம் தொகுப்பு ) போன்றது . 


வரிசை எண் : 3729 


சுவடி எண் : 1714 


திண்டியம்பதி அங்கம்மன் சமூக நீதி சதகம் 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 41x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4- 

வேரிகள் ஆசிரியர் : இருளப்பசன்னாசி பொருள் : சதகம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


13 ) 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரிஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


- 


அமுத மொழியாள் திண்டியம்பதி யங்கம்மன் 
சமுகநீதி சதகஞ் சாற்றவே குமுக நய 
நன்னன்று கன்றுசிக் கண்ணனுக்கு முன்வறு முக் 
கண்ண னிரு தாளிணையே காப்பு 


ஸ்ரீரி ராமசெயம் . சிவமயம் , 


நூல் 


தேவிரூபம் அலங்காரம் அறிவது 
கனபறவு முதவு குழலமுத நிரைமனைய பிரை 

கனிவுபெறு திலத நுத லுங்கனக மதிலெழுது 


ஓடிவு : 


மார்க்க மாகிய நல்ல சகுனமது தானென்று 
வாழ்த்தலாந் திண்டி நகரில் வளரு மிருளப்ப 
சன்னாசி மனமகலாத வாலை யங்காளம்மனே ! 


- 36 


குறிப்பு , 


இதன் , ஈற்றடிகளில் இருளப்ப சன்னாசி என வருவதால் இதன் ஆசிரியர் 
இவரேயாகலாம் . இதில் . அமிர்தயோகம் அறிதல் , சுபயோகமறிதல் , அக்கினி யோக 
மறிதல் , வார நாள் நட்சேத்திரப் பகை யறிதல் , பெண்கள் திரட்சிப் பலன் அறியவும் . 
விதியில்லாத நாளறியவும் , உலுத்தர் முறமை முதலான 

பல சோதிட சம்பந்தமான 
தலைப்புகள் உள்ளன : 


வரிசை எண் : 3730 


சுவடி எண் : 1715 


மூதுரை 


ஏடுகள் : 8 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 150 

அளவு 41x3 செ.மீ. 
ஆசிரியர் : ஔவையார் பொருள் : நீதி நூல் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


190 


தமிழ்ச் சுவடிகளில் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவேதுணை . 
ஆதி பகவான் அவையா ருரைத்த மொழி 
ஓதுவார் வெண்பா உலகத்தில் நீதியாயி 
ஆதிரை யானை அடிபணிந் தேற்ற 
மூதுரை யானது முப்பதும் வருமே ! 


நூல் 


நின்று 


நன்றி யொருவருக்குச் செயிதக்கா லன் நன்றி 
யென்று தருங்கொல் லெனவேண்டா -- 
தளரா வளர்ந்தெங்குந் தானுண்ட நீரை 
தலையாலே தான் தருத லால் . 


முடிவு : 

முப்பதா மாண்டளவில் மூன்றத் தொருபொருளை 
தப்பாமல் தங்கைப் பட்டானாகில்ச் செப்புங் 
கலையளவே யாகுமாங் காரிகையார் தங்கள் 
முலையளவே யாகுமா மூப்பு . 

- 31 
காலம் : 

தொடக்கத்தில் : சௌமிய வருஷம் தை மாதம் 6 - ந் தேதி தாவியா பட்டியில் 
யிருக்கும் நாச்சியப்பக் கவுண்டன் மகன் காளியணக் கவுண்டனுக்கு பூசி 11 
புண்ணிய குமாரனாகிய மாரப்பன் மூதுரை யென்றறியவும் . 
கடைசியில் : தாளியா பட்டியிலே யிருக்கும் நா . கா . 

மாரப்பன் 

மூதுரை 
யெழுதி நிறைந்தது . சம்பூரணம் . முற்றும் . 

வாசிவா . 
குறிப்பு : 

இதில் , பாட வேறுபாடுகளும் , பிழைகளும் மிகுந்து காணப்படு கின்றன . 
இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 813 -cD - 1137 போன்றது . 


வரிசை எண் 


சுவடி எண் : 1716 


. 


3731 


எண்சுவடி 


- 


ஏடுகள் : 28 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 411 x 3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கணிதம் 
முழுமை முற்று முனளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : சிறிது பழுது 


191 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை . 


ங . 


5 


ய 


உ . 


ச 


சய 


ஓடிவு : 


அடி 30- க்கு நாழிகை 21. அடி 80- க்கு நாழிகை 30 
யிந்தப்படிக்கி நாழிகை பார்க்கவும் . 
ந்த ஏட்டில் எழுத்துக் குற்றம் , சொல் குற்றம் 
பொருள் குற்றம் இருந்த போதிலும் 
பெரியோர்கள் பொறுத்துக் கொள்ளவும் 

வெங்கிடாசல பதி துணை 
ரெங்கநாத சுவாமி துணை . 


காலம் : 


சௌமிய வருஷம் மார்கழி மாதம் 2 - ஆம் தேதி குருவாரமுங் கூடிய சுபயோக 
சுபதினத்தில் தாளியா பட்டியிலே யிருக்கும் நாச்சியப்பக் கவுண்டன் மகன் 
காளியணக் கவுண்டனுக்கு ஸ்ரீரி புண்ணிய குமாரனாகிய மாரப்பன் யெண் 
சுவடி எழுதி நிறைந்தது . 


சம்பூரணம் முற்றுப் பெற்றது . 


குறிப்பு : 

இது , பெருக்கல் வாய்பாடு , சிறு குழி மாறல் , பெருங்குழி மாறல் முதலான 
பகுதிகளைக் கொண்டது . இது , அச்சாகி யிருப்பினும் கிடைப்பதரிது . எண்சுவடி 
வாய்பாடு முதலியன ஆரம்பத்தில் கற்க வேண்டிய நூல்கள் , 

இரட்டை ஏடுகளைக் கொண்ட சுவடி இது . ஏடுகள் தலை தடுமாற்றம் .. 


192 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3732 


சுவடி எண் : 


1717 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 25 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 14 x 4 செமீ 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : மந்திர 
சாத்திரம் நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


புருசடனுன் வாழ மந்திரம் 


தூளி தூளி தூள் பாதம் 
காதவளியே வட்டம் 
இன்னானும் இன்னாளும் 
பரவையாகப் பரந்து 
பத்தாவின் மேல்போகச் சிவாய 


முடிவு : 


வகைக்கு மூன்று கழஞ்சு , சிறு தேக்கு 
கருவாய்ப் பட்டை கடுக்காய் 
தாணிக்காய் நெல்லிப் பருப்பு 
சித்திரமூலம் அமுக்குரா வேர் 
செவ்வியம் வாய் விளங்கம் , 


குறிப்பு : 


இதில் , பலவிதமான மந்திரங்களும் . சக்கரங்களும் மருந்துகளும் கூறப்பட் 
டுள்ளன . உதிரி ஏடுகளாகக் காணப்படுகின்றன . 2 அளவுள்ள ஏடுகள் உள்ளன . 


T 


வரிசை எண் 


3733 


சுவடி எண் ; 1718 


உள்ள முடையான் 


ஏடுகள் 33 


கி . எண்ணரிக்கை : 250 

அளவு : 10133 செ . 
பக்கத்திற்கு 6 வரிகள் 

ஆசிரியர் : அறிய இயலவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


193 


தொடக்கம் : 


சுப்பிரமணியருதயம் 
நமய உறுயன் நினைத்த காரியம் செயம் 
அகமெனும் மனையுண்டு ஆண்பிள்ளை 
பெறுவாய் . எதிராளி தோர்ப்பான் 
தேவதை பெண் தேவதை , 


முடிவு : 


அனுமான் இலங்கைக்குப் போய் 

உயிரதஞ் செய்த விடம் 


வினை சடுதியில் தீரமாட்டாது 
மனை மத்திமம் . எதிராளி சிலுகு உண்டு 
ஒரு காரியமும் பலியாது . மத்திபம் 
விடகாது மத்திபம் ஆகாது மத்திபம் 
ஆகாது . 


குறிப்பு : 

இன்ன காரியம் செய்ய நல்லதோ , கெட்டதோ என்று அறிய கயறு போட்டுப் 
பார்க்கும் சுவடி இது . 


இது , எமது சுவடி எண் 1231 / D - 1963 ( ஏழாம் தொகுப்பு ) போன்றது . 


வரிசை எண் : 


3734 


சுவடி எண் : 1719 . 


சகாதேவநூல் சந்தனக் கயறு 


ஏடுகள் : 65 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 700 

ஆசிரியர் : சாகதேவர் 


அளவு : 101x 3 செ.மீ. 

பொருள் : சோதிடம் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
ஆறு முகவனை நாது மலர்கொடு 
கூறு மடியவர் ( பேறு ) பெறுவரே ! 

தெண்டாயுத பாணி லெட்சிக்கவும் 


13 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


1,2,10,100 இந்தக் கணக்குப் பிரகாரம் 
சந்தனக் கயற்றில் அட்சரம் யெழுதவும் . 


முடிவு : 


இந்தப்படி கானில் தருமர் தம்பி 
சகாதேவன் அருளினாலே பிணி 
உறவு சேரும் . எல்லாக் காரியமும் 
நன்றாம் . உத்தமம் , நல்லது . 
சகாதேவர் சாஸ்த்திரம்- சந்தனக்கயறு 

எழுதி முடிந்தது . முற்றும் . சம்பூரணம் . 
குறிப்பு 

இது , கயறு போட்டுப்பார்க்கும் சுவடி - நினைத்த காரியம் நடக்குமா , நடக்காதா ? 
என்பதனை அறிவது . 

இது , எமது சுவடி எண் ( 6 - ம் தொகுப்பு ) 890 / D - 1456 போன்றது . 


* 


வரிசை எண் : 3735 


சுவடி எண் : 1720 - a 


சுப்பிரமணியர் அகவல் 


ஏடுகள் : 


13 


. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை 150 அளவு : 111 x 2 செ . மீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 


ஓம் பரப்பிரம்பணே நம : அசிந்த்யாவ்யாக்த ரூபாயா 
நிற்குணாய குணாத்மநே : சமஸ்த சகதாதார மூர்த்தயே 
பாஹ்பிரம்மனே நம : 


காப்பு 


சுந்தரா நந்தனெனுஞ் சோதிசுப்ர மண்யர்மேல் 
செந்தமிழா லேயகவல் செப்புதற்கு - வந்தருளும் 


23 - வது தொகுப்பு 


195 


விந்ததைமகு சுந்தருக்கு மேலாகி முன் பிறந்த 
தந்திமுக சுந்தரன் றாள் காப்பு . 


நூல் 


தந்திமுகற் கிளைய கந்தா சரணம் 
அந்திர வானவர்க் கதிபா சரணம் . 


முடிவு : 


சந்திரன் துலங்க யிந்திரன் துலங்க 
சிந்தையில் வந்து சிவபதம் தாரும் 
தஞ்சமென் றுன்னைப் போற்றினேன் முருகா 
நெஞ்சுக்கு மேலே நின்றிடுங் குமரா ! 

சுப்பிரமணிய ரகவல் முற்றிற்று . 


காலம் : 


ரங்கசாமிக் கவுண்டன் போத்தம்பாளையம் 

4-11-35 


குறிப்பு : 


இது , மாதம் , வாரம் முதலானவற்நை 
தாகுமிது . பிழைகள் மலிவு . 


இணைத்து முருகர்மீது பாடப்பட்ட 


வரிசை எண் : 


3736 


சுவடி எண் : 


1720 - b 


கடம்பன் கவசம் 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 111x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லரை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : நல்ல நிலை 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காப்பு 
கல்விகுண ஞானங் கருணைபொறை யீகைமலர்ச் 
செல்வியரு றெல்லாஞ் சிறக்கவே - நல்ல 
கடம் பொழியு மும்மதக் காரானை வாழ்த்தி 
கடம்பன் கவசங் களறு . 


196 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


முருகா முருகா முருகா முருகா 
சரவண பவசிவ சண்முக முருகா 


முடிவு : 


காக்க முருக 

காக்கா முருகா 
வாழ்க முருகா வாழ்க மூருகா 

முருகா முருகமுரு கோனே 

கடம்பன் கவசம் முற்றிற்று 
வேல வேல வேல வேலாயுதபாணி துணை . 


முருகா 


குறிப்பு : 

தன்னைக் காக்கும்மடி கந்தர் சஷ்டி கவசம் போல பாடப்பட்டதாகுமிது : கடம் 
பனை வேண்டிய பாடப்பட்டது . 


அஜிஐ 


வரிசை எண் : 3737 


சுவடி எண் : 1720 - c 


ஔவையார் முதலானோரின் வெண்பாக்கள் 


ஏடுகள் : 2 : 
பக்கத்திற்கு ! 6 வரிகள் 
பொருள் : நீதி நூல் 
எழுத்து : தமிழ் . 


கி . எண்ணிக்கை : 40 

அளவு : 11 } x 24 செ.மீ 
ஆசிரியர் : ஔவையார் , உப்பை முதலாணேர் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


தொடக்கம் 


இட்டமுட னென் தலையில் லின்னபடி யென்றெழுதி 
விட்டசிவ னுஞ்செத்து விட்டானோ முட்டமுட்டப் 
பஞ்ச( மே ) யானாலும் பாரமவ னுக்கன்னாய் 
நெஞ்சமே யஞ்சாதே நீ ! 


முடிவு : 


எவ்வுயிருங் காற்பதற்கோ ரீசனுண்டோ வில்லையோ 
அவ்வுயிரில் யானொருவனல்லனோ - வவ்வி 
அருகுவது கொண்டிங் கலைகுவதே னன்னே 
வருகுவது தானே வரும் 


மனோன்மணி துணை 


23 - வது தொகுப்பு 


197 


குறிப்பு : 

இதில் , ஒளவை , உப்பை , அதியமான் , உருவை , கபிலர் , வள்ளியம்மை 
திருவள்ளுவர் ஆகிய எழுவர் பிறந்ததும் ஒவ்வொருவராக ஆங்காங்கே விட்டுச் சென்ற 
பெற்றோரைப் பார்த்துக் கூறிய வெண்பாக்களாகு மிவை . 


திதி 


வரிசை எண் : 3738 


சுவடி எண் : 1720 - d 


சர்வ சங்காரவிஞ்சைக்குத் திறவுகோல் 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 11 x 2 ) சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறுமுகவன் பொருள் : மாந்திரீகம் 
நிலைமை : நல்ல நிலை சிறிது பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


சீர்மேவும் வாலை யபிராமி சூலி 

திரிபுரை சங்கரி கௌரி மாரி வாமி 
கார்மேவு மயிட சங்கரி துற்கை சாமுண்டி 

கங்காளி தந்த மைந்தன் 
கார்மேவும் அத்திமுகன் ஒற்றைக் கொம்பன் 

கருணை திரு நயனமிரு கமல பாதம் 
பார்மேவும் அறுமுகவன் குறுமுனிக்கு 

பகர்ந்த சர்வ சங்கார விஞ்சைக்கிக் காப்பதாமே . 


முடிவு : 


புவியாடை யுடுத்தி மான்மழு கரத்தி லேந்தி 

பூங்கொன்றை மாலையது புனைந்திருக்க 
கெவியான பிரமனென்றும் சிந்தை யெண்ணி 
கேசரிமேல் மூலத்தை வைத்துத் தாக்கே 

சிவசுப்பிர மணியர் துணை 
விஞ்சைக்கி துரவுகோல் முற்றிற்று 


குறிப்பு : 

இது , மந்திர சாத்திர மெனப்படும் . அகத்திய முனிவருக்கு முருகன் உபதேசித்த 
தாகக் கூறப்படுவது . 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3739 


சுவடி எண் : 


1720 - e 


சுப்பிரமணியர் பூசை மாலை 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 11 } x , செ மீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஓம் சரஹண பவனே சங்கரி யீன்ற 
சண்முக ரீங் ஓங்கார சமைய 
காருண்ணியாள் புதல்வனே முருகா 


முடிவு : 


வியாழன் வாரும் வேலாயுதனே 
புள்ளி மானீன்ற வள்ளிநா யகனே 
வெள்ளிக்கிழமை வெளிவர வேணும் 
புள்ளி ம ... 


குறிப்பு : 


இதில் . சுப்பிர மணிரகவலில் வந்துள்ள வரிகளும் வந்துள்ளன . 


வரிசை எண் : 3740 


சுவடி எண் : 1720 - f 


வராகி மாலை 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 11 } x24 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வசியம் 


இருகுழை கோமளம் தாள்புட்ப ராகம் மிரண்டுகண்ணுங் 
குருமணி நீலங்கை கோமேதகம் நகம் கூர் வயிரம் 


2 து - வ தொகுப்பு 


199 


திருககை முத்து கனி வாய் பவளம் சிறந்தவல்லி 
மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே . 


முடிவு : 


சிவஞான போதகி செங்கைக் கபாலி திகம்பரி நற் 
றவமாறு மெய்யன்பர்க்கே யிடஞ்சூழுந் தரியலரை 
அவமானஞ் செய்யக் கணங்களை யேவும் கோரி யிங்கு 
நவமாக வந்தெனைக் காக்கும் திரிபுர நாயகியே ! 


- 32 


வராகி மாலை முற்றிற்று . 
கௌரி மனோன்மணி துணை . 


குறிப்பு : 

ச் செய்யுட்களைக் கொண்டு தரிசனம் . தம்பனம் , மோகனம் ஆகருஷணம் , 
உச்சாடனம் , பேத மாரணம் முதலானவைகளைச் செய்வதற்கு முனைவர் . 


இது , எமது சுவடி எண் 37 - b / D - 1140 போன்றது 


அ S 


வரிசை எண் : 3741 


சுவடி எண் : 1720 - g 


ஆனந்த லகரி 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 11 1 / 2X2 1/2 செ.மீ 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : வீரகவிராஜ பண்டிதர் பொருள் : நாடகம் 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


நிலைமை : பழுது 


தமக்கு . 


வாக்குண்டாம் + 

குருசகாய முண்டாகவும் 


நூல் 


வஞ்சினைக்கு 
சிவமெனும் பொருளுமாதி சத்தியொடு சேரி 

லெத்தொழிலும் வல்லதா 
மிவள் பிரிந்திடி லியங்குதற்கு மரிதே 


200 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


மூலம் ஓம் நாராயணி இங் உங் நமஸ்து 
மகிளிரை மோகிக்க வேண்டினோர் தியானிக்குமியல்பு 
கூறியது . தேவதை கிருபை சக்கரம் 

( சக்கரம் உள்ளது ) 


குறிப்பு : 


இது , எமது 7 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 1175 - a / D - 1813- ன் வேறாயது போல் 
தோன்றுகிறது , இதில் , இச்செய்யுட்களைக் கொண்டு , இடி விலக்க தியானம் . 
ஸ்ரீ வசீகர மோகினி , தேவி தியானம் , கவிதை பாட , தெரிசனை அட்சரம் அடைக்க , 
அபிராமி கடாட்ச வசீகர மோகனம் முதலியன செய்ய மார்க்கம் சக்காங்களுடன் 
கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 3742 


சுவடி எண் : 


1720 - h 


கந்தரனு பூதி 


ஏடுகள் : 30 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 11 } x 2 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அருணகிரிநாதர் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வணங்காத பேரை தண்டிக்க 
உல்லாச நிறாகுல யோகவிதச் 
சல்லாபவி னோதனு நீயலையோ 
எல்லாமரந் தென்னை யிகள் ந்தவிதஞ் 
சொல்லாய் முருகா சூரர் பூபதியே ! 


மூலம் ஸ்ரீம் கிலியும் ரீயும் சாஹண பவவென்று 

25000 உரு செபிக்க 


முடிவு : 


ஓம் ஐயும் கிலியும் சவ்வும் சிவாய 
சரஹணபவ கிழக்கு முகம் 25000 உரு 
மகாவசியம் , சக்கரை பால் பழம் பாயசம் 


201 


23 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இதில் , இந்த கந்தரனுபூதிப் பாடலை வைத்து மந்திரங்கள் செபித்து விரும்பிய 
காரியத்தை சாதிப்பதாகு மிது . 


. 


வரிசை எண் : 3743 


சுவடி 


எண் 


. 


1721 


கிழமை பலன் 


ஏடுகள் : 18 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 200 அளவு : 131x21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஞாயிற்றுக் கிழமை 


தேவ பிரம சாதி பொன்னிறம் 
முதுகிலே கிற்றிம கயிறுக்கும் 
ஸ்ரீயும் தானும் ஆதாரங் 
கொண்டிருக்கும் . 


முடிவு : 


ஆகாத்தில் வியாத னிருப்பான் 
நினைத்த காரியம் நன்று . பூமியில் 
சவுக்கிரனிருப்பான் . சுவானத்தை வரும் 

சனிக்கிழமை பலன் முற்றும் . 
நாராயண மூர்த்தி துணை யுண்டே 
இது எழுதினது உபாத்தியார் 

சிவன் மலை . 


குறிப்பு : 


அந்தந்த 

கிழமைகளுக்குரிய சோதிடம் இதில் கூறப்பட்டுளது . வாரபலன் 
என்பதும் இது . பின்னர் மூன்று உதிரி ஏடுகள் உள்ளன ; 


202 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3744 


சுவடி எண் : 1722 


சுப்பிரமணியர் மாலை 


ஏடுகள் : 34 


கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 141x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாலை 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


வெற்றி ( வே ) லுற்ற துணை . வாலை மனோன் மணி துணை 

ரங்கசாமிக் கவுண்டன் 


காப்பு 
சீர்பெருகும் தென் பழனி யாண்டவர் மேல் 

சுப்ரமண்யர் மாலை செப்ப 


நூல் 


சரவண பவனே ஆரிரு புயனே 
சபரொளி பவனென வருவாய் 


முடிவு : 


மந்திர உப ...... 


|..... 


........ 


திரமுடன் கிரியுங் கிரியுடைத்தாக 

திரள்புய அட்சரத் தொளிவாய் 
சரவண பவனே சௌயொளி பவனே 

கோற்வை முதலாய் 

ய திரிபுர பவனே 

சிவகுரு நாதா 
அரகர பலனே பகனொளியான 

ஐயனே சுப்ரமண்யனே ! 


32 


முற்றும் 


காலம் : 


யுவ வருஷம் சித்திரை மாதம் 1 - ந் தேதி யெழுதியது . போத்தம் பாளையம் 
ராமக் கவுண்டன் மகன் ரங்கசாமிக் கவுண்டன் . 


23- வது தொகுப்பு 


203 


குறிப்பு : 

இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 849 / p - 1152 போன்றது அதில் 33 
பாடல்கள் உள்ளன . 

இதில் 32 பாடல்கள் முற்றும் என்றுளது . 33 - வது பாடல் 
இல்லை . பழனிமலை முருகன் மீது 

பாடப்பட்டது . இரட்டை ஏடுகளாக உள்ள 


சவடி . 


ரிசை எண் 


1723 - a 


சுவடி எண் : 


3745 


. 


மந்திர வைத்தியக் கோர்வை 


ஏடுகள் : 35 


கி . எண்ணிக்கை : 400 


அளவு : 13x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்தி 
சாத்திரம் நிலைமை : எலிகடித்தது முழுமை - முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் குருபாதம் துணை . 
ஹரிஓம் ஆனந்த குருவுமாகி அருள்சதா சிவமு மாகி 

தா ந ( ந் ) த விஷ்ணுவாகி சதுர்முகப் பிர்மாவர்கி 
மோனந்த யானை ஞான முக்கண்ணன் பாதம் போற்றி 


வெற்றிவே லுற்ற துணை 


முடிவு : 


சகல கரியமும் நினைத்தபடி சித்தியுண்டாம் 
பூசையில் மறந்த 

டும் மந்திரத்தை 
மூன் 

ஆரம்பிக்கவும் 
மங் ஸதம்பய ஸ ............ உங் சிங் கிலியும் 

வங் சிங் உம்படு 


............ 


காலம் 


கலியுகாதி 5041 பிறமாதி வருசம் புரட்டாசி மாதம் 7 - ந் தேதி சனிக்கிழமை 
சித்தியோகத்தில் மிது எழுதியது . ராமக் கவுண்டன் மகன் ரங்கசாமிக் கவுண்டன் 
எழுதியது . போத்தம் பாளையம் . 


204 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதில் , கணபதி சக்கரம் , சு , விஞ்சை , சகல அச்சம் தீர , சுப்பிரமணியர் சக் 
கரம் , பஞ்சாட்சரம் , பேய் பிசாசுக்கு முதலான தலைப்புகளும் மந்திரங்களும் 
யந்திரங்களும் உள்ளன . 


வரிசை எண் : 


3746 


சுவடி எண் : 1723-6 


கந்தரனுபூதி 


: 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை 250 

அளவு : 

13x 3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அருணகிரியார் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : எலிகடித்துள்ளது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


காப்பு 


1 .. 


நெஞ்சக்........ 
தஞ்சத் தரு 
செஞ்சொற்பு 
பஞ்சக்கர வானை ( பதம் பணிவாம் ) 


முடிவு : 


நினைத்தபடி தரிசனங் கொடுக்க 


உ-- ருவா யாருவா யுளதா யிலதாய் 
மருவாய் மலராய் மணியா ஒளியாய்க் 
கருவாய் யுராய்க் கதியாய் விதியாய்க் 
குருவாய் வருவா யருள்வாய் குக நே . 


-51 


நிவேதனம் : பழம் பால் தேங்காய் தாம்பூலம் . உரு லட்சம் 
மூலமந்திரம் : ஓம் சீம் சீம் சீம் ஓம் வகறா மகறா நகறா நமஹா 
சிவய நம 

( சக்கரங்கள் உள்ளன) 


காலம் : 


( முன் சுவடியிலுள்ள காலம் ) 


23 வது தொகுப்பு 


205 


குறிப்பு : 

கந்தரனுபூதிப் பாடல்களைக் கொண்டு , வணங்காரை வணங்கச் செய்ய மூல 
மந்திரம் . 

மாயையை ஒழிக்க, குடிகள் நலம் பெற முதலான 51 தலைப்புகள் 
உள்ளன . பாடலும் , மூலமந்திரமும் சக்கரமுமாக உள்ளன . 


வரிசை எண் : 3747 


சுவடி எண் : 1724 


லவன பஞ்சரம் 


ஏடுகள் : 72 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 19x21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
நிலைமை : எலிகடித்த மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது 


பொருள் : மந்திரம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இலவன பஞ்சரம வியல் 
இலவனம் அஞ்செழுத்து 
இலவனம் பிரமா விஷ்ணு ருத்திர மயேசுபரன் 
இலவனம் சதாசிவன்றான் யிது வஞ்சு சத்தியாகும் 
இலவனம் வாணி லட்சுமி இனியொருத் திரியே யாமே ! 


முடிவு : 


உத்துவாலா ஷானாயா சந்திர சூரியர் 
ஷானாயா சமுத்தி 


குறிப்பு : 

இதில் , பிரிதிவி சக்கிரம் . அப்பு சக்கரம் மோகனம் , ஆகாச சக்கரம் , வாயுவு 
சக்கரம் , தேய்வு சக்கரம் , இலவனத்துக்கு பெயர் , ஐம்பூத சக்கரம் , வசிய சக்கரத்துக்கு 
பஞ்சலோகத் தகடு . சிதம்பர சக்கரத்துக்கு விபரம் முதலான பல மந்திரங்கள் , சக்கரங் 
களுடன் உள்ளன . 


தமிழ்ச் சுவடிகளின் 


206 


சுவடி எண் : 1725 - a 


வரிசை எண் : 3748 


திரிபுரை மாலை 


ஏடுகள் : 13 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 20x 2 } செ.மீ 
பக்கத்திற்கு : 

4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் 
மாதறி வீரி வயிரவி காளி வலையஞான 
பூதறி மோக புரந்தரி காளி பொற்கிருள் 
நீதரி மந்திர சடாதரி யென் னெஞ்சத்துள் 
ஆதர வாக தின்று தவும் திரிபுரை யானந்தியே ! 

( சக்கரம் உள்ளது ) 


முடிவு : 


குத்தங்கள் கோடி செய்யிலுங் கடாச்சங் 

கொடுத்தருள்வாய் 
சித்தமே மெஞ்ஞான பொருளே திரிபுரை 

வாலை சிவசத்தியே . 


-28 


சக்கரம் உள்ளது 


குறிப்பு : 

இது , திரிபுரை மாலை செய்யுட்களைக் கொண்டு மந்திரம் முதலியன செய்தல் . 
இதன் பின்னர் 4 உ திரி ஏடுகள் உள்ளன . 

திதி 


வரிசை எண் : 3749 


சுவடி எண் : 


1725-5 


மனோன்மணி மாலை 


ஏடுகள் : 12 கி . எண்ணிக்கை : 20.0 

அளவு : 20x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திர 
சாத்திரம் நிலைமை : மிகப் பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23-வது தொகுப்பு 


207 


தாடக்கம் : 


ஹரி : ஓம் 
அந்தெ கறுங்குளல் பொற்றொடிடு குழை 

அம்பு விழி 
யிந்தே கருபமும் கையமத்திலேங்கிடுவள் கி 


ஓடிவு : 


நீதேவி யென்றுனை நானே மனதில் 

நினைக்க வரும் 
மாதே பூவணை திரிபுரை வாலை 

மனோன்மணியே ! 
அவ்வுஞ் சவ்வுஞ் சிவாய நமா ஒம் பட்டு 

பீக்கக்கு 


-32 


குறிப்பு : 

இம் மனோன் மணி மாலை செய்யுள் கொண்டு மந்திரம் செபித்தல் கூறப்படுகிறது . 


வரிசை எண் : 3750 


சுவடி எண் : 1725 


வராகி மாலை 


ஏடுகள் : 16 கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 20x2 ; செமீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திர 
சாத்திரம் நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வராகி மூல மந்திரம் 
அய்யும்ங் கணபதி கிலியும்ங் கணபதி 
ஸ்ரீயுங் கணபதி சவ்வுங் கணபதி 


நூல் 


பெருக்கும்ங் கருணை வராகி தன் மாலையைப் 

பேசுதற்கு 
னெருக்கு மருவி மூலை அம்பிகை வாம நிறைந்து 

மகிழ்ந்திருக்கும் 


208 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


யிழுத்து யிழுத்துக் கிரக்கிக் கிரக்கி 

தியக்கி மயக்கிப் போடு போடு சிவாகா . 
சிற்கிர்ம மாரண மாரண மருகு குருஸ்வாமி 

பஞ்சமி பஞ்சமி நமசிவாய சிவாக கிலியும் , 


குறிப்பு : 

இது , வராகி மாலை செய்யுட்களைக் மொண்டு மாந்திரீகம் செய்வது . 


தென் பின்னர் இரண்டு மாந்திரீக ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3751 


சுவடி எண் : 1725 - d 


கொங்கணர் ஞானம் 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 20x21 செ.மீ , 


ஆசிரியர் 


. 


கொங்கணர் 


பொருள் 


. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


மாந்திரீகம் 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


குருசகாயம் 


ஆதிசிவ சூட்சாதி சத்தி மூலம் 

ஆனந்த நிர்த்தமிடு மரனோ டாயி 
சோதிதிரு ஞானஒலி சமூலங் கொண்டு 

தொந்தமென் றாடி நின்ற கூத்தினலே 


முடிவு : 


விடைக்காத மோகமினிச் சொல்லமுடி யாது 

விளம்புகுரோ னானுமினிச் சொல்லக் கேளு 
தடைக்கொன் றுஞ் சொல்லாதே நித்தம் நித்தம் 

சலியாம லுன்னிடத்தி லிருப்பாள் பாரே ! 


- 29 


குறிப்பு : 

இதில் , மருத்துவமும் மாந்திரீகமும் பேசப்படுகிறது . 


23 - வது தொகுப்பு 


209 


வரிசை எண் : 3752 


சுவடி எண் : 


1725 - e 


திசைக்கட்டு மந்திரம் 


ஏடுகள் : 15 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி . எண்ணிக்கை : 250 

அளவு : 20x24 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மாந்திரீகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் ; 


ஓம் கட்டு கட்டு முட்டு முட்டு 
முப்பத்தி முக்கோடி தேவதையுங் கட்டி 
அண்டம் கட்டி ஆகாசங் கட்டி 
ஆகாசத்து வலி ஆனெயெக் கட்டி 


முடிவு : 


சதுர்புஜம் ப்ரசன்ன வதனம் 
த்யாயேத் சர்வவிக்னோப சாந்தயேத் 

( கிரந்தத்தில் உள்ளது ) 


குறிப்பு : 

இதில் , சபைக்கட்டு , தனக்கட்டு , புலிவாய்க்கட்டு , வாலை தீட்சை மந்திரம் , 
சுப்பிரமணிய சக்கரம் முதலியன உள்ளன . 


- ** - * 


வரிசை எண் : 


3753 


சுவடி 

எண் 


1726 - a 


ஆனந்தலகரி 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 


22x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : மாந்திரீகம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


14 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


பில்லி வஞ்சினை 


சிவமெனும் பொருளு மாதி சத்தியொடு சேரி 

லெத்தொழிலும் 
மிவள் பிரிந்திட லியங்குதற்கு மரிதிரி தேனான 


* 1 


முடிவு ! 


ஓதலிங் கிருசுடர் முலையனையவும் 
மங்கையை மயல் செய்வர் கமலையே ! 


-19 


மூலம் : ஓம் னாரு ................ உங் னமஸ்த்து 
யிது மகளிரை மோகிக்க வேண்டினோர் 
தியானிக்கும் மியல்பு........... க்கு சக்கரம் 

தேவதை கிருபை ...- 


குறிப்பு 


இது , முன் சுவடி 1720-3 போன்றது . ஆனந்தலகரிப் பாடல்களைக் கொண்டு 
மாந்திரீகம் செய்வது . 


இதன் பின்னர் , சிலாக்குவிட மந்திரம் என ஒரு ஏடும் , ஆடாத தேவதைக்கி 
என ஒரு ஏடும் , தருணமாங் கலையுனது எனத் தொடங்கும் பாடல்களுள்ள 2 ஏடுகளும் 
சக்கரங்கள் எழுதிய ஒரு ஏடும் ஆக 5 உதிரி ஏடுகள் உள்ளன . 


. 


வரிசை எண் : 3754 


சுவடி எண் : 1726 - b 


கந்தரனு பூதி 


ஏடுகள் 11 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 22X3 செ.மீ. 


பக்கத்திற்கு 6 வரிகள் 


நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : அருணகிரியார் 

பொருள் : மாந்திரீகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


211 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி ஓம் ஹரி ஓம் 
கந்த நனுபூதி தன்னைக் கற்றுரைப் போர் தங்களுக்கு 


x 


+ 


செந்தி நகர்ச் சேவுகா வென்று திருநீறணிந் தோர்க்குப்பா 

பாக்கும் பரன் . 
X X 

X 
நெஞ்சிலக் கனகல்லு நெகிழ்ந்திட வே 
தஞ்சத் தருள் சண்முக நற்கழல் சேர் 


முடிவு: 


கலையே பதறிக் கதறிக் கதறி X 

X X வாகையனே ! 
மூலமந்திரம் : சவ்வும் அவ்வும் சற அண பவவென்று 
50000 உருச்செவிக்கவும் . நிமித்தியம் : பச்சரிசி அடை 
பால் பழம் தாம்பூலம் வைத்துப் பூசிக்கவும் . 


குறிப்பு : 


இது , முன்சுவடி 1720 - h . போன்றது . கந்தரனுபூதிப் பாடல்களை முன்னிறுத்தி , 
மதவானையை அனுசரிக்க , வணங்காத பேனாத் தண்டிக்க , கல்வியில் பேசுதல் எதிரி 
வினையாயிருந்த குடி கிட , பிசாசு தீற்க்க, சத்துரு செயம் , மாய்கை யொழித்தல் 
அறிவு உண்டாக்கல் , பெண் புருஷனைக் கூடாத பேருக்கு முதலான தலைப்புகள் , 


சக்கரங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 


3755 


சுவடி எண் : 1727 - a 


சர்வ பட்சணி 


ஏடுகள் : 4 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


கி . எண்ணிக்கை : 80 

அளவு : 

25x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறுமுகவன் 

பொருள் : மந்திரங்கள் 
முழுமை : முற்றற்றது 

எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 
யானைமுகம் ஆறுமுகம் அம்பிகை 

X X X X x 
பழனியங்கிரி முருகரே துணை 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


சீர்மேவும் வாலை யபிராமி சூலி 

திரிபுரை சங்காரி கௌமாரி வாமி 
தார்மேவு மயிடசங்காரி துற்கை 

சாமுண்டி கங்காளி தந்த மைந்தன் 


முடிவு : 


கானாரும் மும்மதந் தான் பிடித்த பேற்கு 

காராவின் பால் நெய்தேன் மூன்று மொன்றாய்க் 
கோனான விஞ்சையாயிரஞ் செவிக்கக் 

கொடுக்கவொரு திங்களுக்குள் குணமாய்ப் போமே ! 


குறிப்பு : 


இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 810 - C / D - 1337 ஆறுமுகன் விஞ்சை 
யேயாகும் . இங்கு சர்வபட்சணி என்று பாடலில் உள்ளது . பாடவேறுபாடுகள் மிகுதி . 


வரிசை எண் : 3756 


சுவடி எண் : 1727 - b 


விநாயகர் அவகல் 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை : 


30 


அளவு : 


25x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லல 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஓம் கணபதி மகா கணபதி முக்கண்ணன் 
பால மூசிக வாகனா பால்பழம் 
தேன் நானுனக் களிப்பேன் 


முடிவு : 


ஓங்கு ஓங்கு உமையவள் சுதனே 
அச்சுதன் மருகா கச்சி பதியே 
கடுகோன் வாவா ஓம் ஆம் சிவாய நம . 

விநாயகர் அகவல் முற்றிற்று 


213 


23 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது , ஒளவையார் இயற்றிய விநாயக ரகவலின் வேறாயது இது மாந்திரீகம் 


தொடர்புடையது . 


வரிசை எண் : 


3751 


1727 - c 


சுவடி எண் : 


சுப்பிரமணியர் அகவல் 


எடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 23 x 3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : சிறிது பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருவாவி னன்குடி சிவகிரி பழனி 
குருவாம் குமரா குமர குருபரா 
சரஹண சண்முகா சதாசிவன் பாலா 
ரபல சகாயா ஏழைபங் காளா 


முடிவு : 


இன்பமாய் ஆகருசனம் தந்திரம் மந்திரம் 
அருள் மணி யஷள் சதம் உந்தன் விபூதி 
உடனே சித்திக்க கந்தனே தோத்திரம் 
கவசமாய்க் காரனை . சந்ததி யெனக்கருளு 
சண்முகா சரணம் சரணம் . 


குறிப்பு : 

இது , மாந்தீரிகத்தின்பால் தொடர்புடையது 


வரிசை எண் : 3758 


சுவடி எண் : 


1727 - d 


காளி மந்திரம் 


அளவு : 


ஏடுகள் : 8 

25x3 செமீ 
கி . எண்ணிக்கை : 200 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
நிலைமை : சிறிது பழுது 

முழுமை ; முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


214 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஓம் திரிபுர காளி மிறா ஐய 
திமிரி கபாலி பிடிபிடி உதிரம் பிடி 
ரத்தமும் சேரும் 


முடிவு : 


. 


நீ தொட்ட மூலி எட்டு திசையும் 
பதினாறு கோணமும் என் முக மாக 
ஓம் சிவாய நம . சிவாய நம சிவய நம 

முருக நாதன் துணை . சுபம் 


காலம் : 

ஆங்கீரச வருசம் தைமாதம் 18 - ந் தேதில் எழுதியது ரங்கசாமிக் கவுண்டன் . 


போத்தம் பாளையம் ரங்கசாமிக் கவுண்டன் ( இதன் பின்னர் சக்கரங்களும் 
விக்னே சுபர மந்திரங்களும் உள்ளன ) , 


குறிப்பு : 


காளி மந்திரத்தோடு நவக்கிரக 


மந்திரமும் உள்ளது . 


இரட்டை ஏடுகனாக 


ள்ளன . 


s * 


வரிசை எண் : 3759 


சுவடி எண் : 


1728 


நாசிகேது புராணம் 


ஏடுகள் : 105 


கி . எண்ணிக்கை : 2500 


அளவு : 23x2 செ.மீ 


பக்கத்திற்கு : 4-5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : புராணம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


... 


... 


...தோற் றம்போல வங்கே 
புகுந்து முழங்கும் புரிசங்கின் னோசை 
யுகந்துகந்த நெஞ்சமே யுற்று . 


23 - வது தொகுப்பு 


215 


முடிவு : 


சருவ ரிஷிகளுங்கூடி னாசு கேதுவை நோக்கி நீ செய்த புண்ணியமோ 

உன் 
னுடைய பிதாச் செய்த புண்ணியமோ காய்ந்த யிரும்பு யுண்ட நீர் மீண்டு வந்தாலும் 
மேலோகத்துக்குப் போனவர்கள் மீள்வதில்லை . யென்று மெத்த மெத்த ஆசுபரியப் 
பட்டு யின்னமும் யீசுபானுடைய அனுக்கிரகத்தினாலே சிவனுடைய திருவடியைச் 
சேர்வா யென்று மகா விருள்சிக ளுரைப்ப 

( அடுத்த ஏடு இல்லை ] 


... 


... 


காலம் : 


வெள்ளிக் கிழமையும் விசாக நட்சேத்திரமும் திசைமியும் பெற்ற 
னாளில்ப் புதுப்பாளையம் பழனியப்ப முதலி மகன் இருளப்ப முதலி அவருடைய 
குமாரன் சித்திலிங்க முதலியார்க்கு ஞானக்குப்பையாண்டி பொன் முத்து வேலாயுத 
வாத்தியார் நாசுகேதுப் புராணம் எழுதிக் குடுத்தது . சம்பூர்ணம் . 


யாதா 

மொருவன் எடுத்துக் கொண்டாலும் படிச்சுப் பிரசங்கம் பண்ணிக் 
குடுக்கவும் . ஆண்டவர் துணை . 


குறிப்பு : 

இது , எமது முதல் தொகுப்பு , சுவடி எண் 314 / D - 627 போன்றது . பிற விப 
ரங்களை அங்கு காண்க . அது வசன நூல் இது வெண்பாவும் உரையுமாக உள்ளது . 
முதலேடும் , இறுதியில் ஒரு ஏடும் இல்லை . 


ஆதிக் 


வரிசை எண் : 3760 


சுவடி எண் : 1729-2 


ஸ்ரீராமர் துதி 


ஏடுகள் : 2 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 25x21 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 

சரஸ்பதி துணை 
ஆநந்த குருவுமாகி அருள் சதா சிவமு மாகி 
தா நந்த விட்ணு வாகி சதுர்முக பிறமா வாகி 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


வாது செய்யாமலே சங்கு சக்கரத்துடன் 

வந்துகார்த் தருள்புரிவாய் 
வடமலையில் வளர்கின்ற திருமருவு வாசனே ! 

வடவேங்கடா சலேசனே ! 


குறிப்பு : 


இதில் , ராமரின் - ராமாயணப் பாடலொன்றும் , வேங்கடேசர் பதிகத்தி லொன்று 
மாக இடம்பெற்றுள்ளன . 


வரிசை எண் : 3761 


சுவடி எண் : 1729.b 


கருடப் பத்து 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 120 


அளவு : 25x 2 : செ மீ . 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 


கடவுள் துணை . 
ஓம் பூரணனே பதிநாறு திங்கள் சேரும் 

பொருந்தியே யருக்கன் பதினெட்டு சேரும் 
X X 

X X X 
ஆரணனே ரகுராமா கெருடன் மீதில் 

அன்புடனே யேறிவந் தருள் செய் வாயே ! 


-1 


முடிவு : 


துளபமணி மார்பழகா சுகத்தைத் தாதா 
சுருதியே மெய்ப்பொருளே வரத்தைத் தாதா 

X 
அளவிடா மெய்ப்பொருளே கெருடன் மீதில் 

அன்புடனே யேறிவந் தருள்செய் வாயே ! 


-12 


12 பத்தி முற்றுப்பெற்றது 


23 -வது தொகுப்பு 


217 


குறிப்பு : 

இராமபிரானைக் கருடன் மீது ஏறிவந்து அருள் செய்ய வேண்டு மென்று 
வேண்டுவது . பிழைகள் மலிவு . 


வரிசை எண் : 3762 


சுவடி எண் : 1729-0 


கசேந்திர மோச்சக் கீர்த்தனை 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 25x21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இராகம் - சுருட்டி 


தாளம் - ஆதி 


பல்லவி 


மூலமென் றழைத்த யானையைச் காத்தருள் 
முகுந்தனைப் பணி நெஞ்சே . 


அனு பல்லவி 


சீலமேவும் பத்மாசனன் வணங்கும் 


அடிவு : 


துந்துபியெலி வெகுவாய் நீட மாதவர் களித்தாட 
வேகமொடு சென்று மரகத மலைபோல எதிர்த்து நின்று 
நீதிகை அஞ்சாதே அஞ்சாதே யென்று 
நடிய முதலையைக் கொன் றிடர் தொலைத்தன்று 


மூலமென்றழைத்த யானையைக் காத்தருள் 
முகுந்தனைப் பணி நெஞ்சே ! 
கசேந்திர மோச்சக் கீர்த்தனை முற்றிற்று 


ஸ்ரீராமர் துணை . 


218 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

* ஆதிமூலமே என்றழைத்த யானையின் இடர் தீர்க்க வந்த திருமால் , யானைக் 
காலைப்பற்றியிருந்த முதலையைக் கொன்று , யானைக்குத் திருவள் செய்தார் . 


வரிசை எண் : 


3763 


சுவடி எண் : 1729 - d 


சனிபகவான் தோத்திரம் 


ரடுகள் : 41 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 25x 21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
நிலைமை : 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


வ 


சிவமயம் 


காப்பு வெண்பா 


தேவரெண் டிசைக்கதிபர் சித்தரொடு கிம்புருடம் 
மூவர் முனிவர் முதலோரை - மேவியுறுந் 
தாரணிந்த மார்பன் சனிபகவான் கதை புலகக் 
காரணிந்த யானைமுகன் காப்பு . 


நூல் 


ஆதிவேதாந்த முதலறியான் ஞான 

ஐந்தெழுத்தி னுட்பொருளை 


முடிவு : 


மூரிகொளு நோய்முகலா முடவா போற்றி 

முதும (கனின் முண்டகத்தாள் போற்றி போற்றி ! 


-11 . 


சிவமயம் 


குறிப்பு : 


இது , எமது 6 ஆம் தொகுப்பு சுவடி எண் 812-2 /D - 1296 போன்றது . 


23 - வது தொகுப்பு 


21 


வரிசை எண் 


3764 


சுவடி எண் : 1729 - e 


நவக்கிரகத் தோத்திரம் 


ஏடுகள் : 31 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி . எண்னிக்கை : 100 அளவு : 25x21 செ மீ . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : மிகப் பழுது 


தொடக்கம் : 


மண்ணு ( யிர் கட்கனை ) த்தும் மாரா தளித்து நல் 
நண்ணு நவக்கிரக நன்பு சொல் -- தண்ணுலவு 
திங்கள ( ணி தங்குமு ) யர் செஞ்சடைய ருண்மகிழ்செய் 
கங்கையரு ளைங்கரனார் காப்பு . 


மூடிவு : 


சூரியன் சோமள் செவ்வாய் சொற்புதன் வியான வெள்ளி 
காரியன் ராகுகேது கடவுள ரொன்ப ( நா ) மத் 
தாரியல் சக்கரத்தைத் தரித்திரர் பூசித்தாலும் 
பாரினில் அரிட்டம் நீங்கி பாக்கிய மருளுவீரே ! 

தோத்திரம் 
யெழு ( த ) யது ரங்கசாமிக் சுவுண்டன் . 


காலம் : 


யுவ வருஷம் ............... 11 ............ 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 812 • b / D - 1297 போன் நது . ( 6 - ஆம் தொகுப்பு ) - 


பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 


வரிசை எண் : 3765 


சுவடி எண் : 1730 


திருக்குறள் 


உரையுடன் 


ஏடுகள் : 248 கி . எண்ணிக்கை : 10,000 

அளவு 23x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : நீதி நூல் 
நிலைமை : மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாகக் குருவாழ்க 


ஆயிரத்து முன்னூற்று முப்ப தருங்குறளும் 


X 


X 


X 


கீற்றிருக்க 


வீற்றிருக்க லாம் 


நூல் 


கடவுள் வாழ்த்து 

உத்தமம் 
அகர முதல வெழுத்தெல்லாம் ஆதி 

பகவன் முதற்றே வுலகு . எ , து . 
உயிரெழுத்துப் பனிரெண்டுக்கும் அகர முதலெழுத்தான 
முறமை போல ஆதியான பகவன் முதலாம் உலகத்துக் 
கென்றவாறு . 


-1 . 


முடிவு : 


எ.து. 


உணர்வினு முண்டதற லினிது காமம் 
புணர்தலினி முடலினிது . 
ஆறுவகை யிரசமுங் கூட்டி உண்பதிலு முன்னாளுண்பது 
செரிப்பது நன்று நன்று ( கடைசி ஏடு இல்லை ) 


காலம் : 


ஆயிரவர் குலத்தில் பழனி செட்டியார் குமாரன் வேலாயுத செட்டியாருக்கு 
இந்த திருமுறை எழுதிக் குடுத்தது . 


மீனாட்சி சகாயம் . 


ஆறுமுகந் துணை 


ஆனந்த வருஷம் மார்கழி மாதம் 1 - ந் தேதி பொத்தம் பாளையம் அண்ணையக் 
கவுண்டன் தன் ஊட்டு வேலை ....... 


குறிப்பு : 

மிகப் பழுதடைந்துள்ள சுவடி . உரை அறியக்கூடவில்லை . வெவ்வேறு கையெழுத் 
துக்களைக் கொண்டது . 


221 


23 - வது தொகுப்பு 


சுவடி 

எண் 


1731 


வரிசை எண் ! 3766 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 28x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லல பொருள் : மந்திரங்கள் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சக்கரம் உள்ளது 
கணபதி தியானம் சக்கரம் 
ஓம் கங் கெங் கணபதி நம் . 

சக்கரம் உள்ளது 


முடிவு : 


சற அணபவா வென்று 100000 உருச் செவிக்கவும் 
நிமித்தியம் பாயசம் தாம்பூலம் 
உயிற்புக்கு 


குறிப்பு : 

இதில் , சக்கரங்களும் மந்திரங்களும் உள்ளன வெவ்வேறு சுவடிகளின் உதிர்ந்த 
ஏடுகள் . 


இதன் பின் மருத்துவம் எழுதிய ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 3767 


சுவடி எண் : 1732 - a 


சண்முக பூசா விதி 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 28x3 செ.மீ. 


பக்கத்திற்கு 6 வரிகள் 


ஆசிரியர் : புலிப்பாணியார் 


பொருள் : மந்திரம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


222 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை . 


ஆதியா ஞ்சிவனுமையு மரையுங் காப்பு 

அரியயனுங் கொலிசனோடு கிணேசன் காப்பு 
வீதியாஞ் சன்முகத்தின் பூசை மார்க்கம் 

விளம்புரேன் சக்கரத்தின் தியானந் தானும் 


முடிவு : 


பாரே நீ துவாபரையிற் போக னாதர் 

பண்பாகப் பூசை செய்து பணிந்தார் பாரு 
கோனே நீ கலியுகத்தி லிரனூற் றஞ்சில் 

கொற்றவனே புலிப்பாணி பணிந்திட்ட டேனே ! 


சண்முக பூசா விதி முற்றுப் பெற்றது 

சம்பூரணம் 


குறிப்பு : 

இதில் , சக்கரங்கள் இல்லை . உரை நடையில் கூறப்பட்டது . வடமொழியில் 
உள்ளதைத்த தமிழில் கூறினேன் என்று புலிப்பாணி கூறுகிறார் . 


வரிசை எண் : 3768 


சுவடி எண் : 1732 - b 


விஞ் எ ச மந்திரம் சக்கரம் 


திறவுகோல் 


ஏடுகள் : 3 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 28x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மந்திரம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அவ்வும் சவ்வும் ஓம் நசிமசி 
சகல வியாதிக்கி சகல மாரணத்துக்கும் 
இதுவில் துரவு . 


முடிவு : 


பழம்பால் பொங்கல் வடித்து சர்க்கரைப் 
பொங்கலும் தேங்காய் வடை பருப்பு 
வைக்கவும் 


23 - வது தொகுப்பு 


223 


குறிப்பு : 
இதில் , 

என்னென்ன 
கூறப்பட்டுளது . 


மந்திரங்களுக்கு 


என்னென்ன 


சூட்சுமம் 


என்று 


இதன் பின்னர் மந்திரங்கள் ஒழுதிய மூன்று உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


3769 


சுவடி எண் . 1733-3 


அரி கீர்த்தனை 


ஏடுகள் : 21 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 291x3 செமீ 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

சிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் , 


சை 


தொடக்கம் : 


பிரமானந்தக் 


கச்சேரி பண்ணுவமே 
கச்சேரி பண்ணுவமே . 


அச்சுதானந்த கோவிந்த நாமங் கொண்டு 
இச்சையாகுற யிந்த எச்சுப் பிசாசை யோட்டி - 


கச்சேரி பண்ணுவமே . 


முடிவு : 


சோதினையாய்ப் பிரகலாதனுக் கன்பாய் 
தூணிடை வந்ததார் மனதே மனதே 
ஆதிமூல மென்று முறையிட்டலறு கின்ற 

ஆனையைக் காத்தவ ரார் மனதே மனதே 


! 


- திருமா . 


குறிப்பு : 

இது , திருமாலைப் புகழ்ந்து பாடப்பட்ட கீர்த்தனைகளைக் கொண்டது . சற்றே 
பிழைகள் உள்ளன . 


224 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3770 


சுவடி எண் : 1733-6 


கட்டியம் 


ஏடுகள் : 2 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 30 

அளவு : 291x3 செ . 

மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இசை 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : 

சற்றே பழுது 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
ஐங்கரனை மாலை ஆறு முக வேலவனைப் 
பொங்கமுட னேதொழுது போற்றுவோம் - இங்கிதஞ்சேர் 
நயம்பெறவே அய நாவில் நளினியெனுஞ் சரஷ்பதியே 
ஜெயஞ் ஜெயஞ் பசிய வா . 

சிவமயம் , 


முடிவு : 


மங்கையுமை யானந்தி மால்தங்கிய விருமவல்லியே 

வெகு பராக்கு 
வார் கொண்டணிந்த தன சிவகாம சுந்தரியே 

வெகு பராக்கு 
குறிப்பு : 

இது , ஒரு நாடகத்தின் கட்டியக்காரன் கூறும் கட்டிய மாகும் . இன்ன நாடக 
மென்றறிய இயலவில்லை . 


ஆதிக் 


வரிசை எண் 


3771 


சுவடி எண் : 


1734 - a 


கல்வியொழுக்கம் 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 383 செ.மீ 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : ஒளவையார் பொருள் : நீதி நூல் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


23 வது தொகுப்பு 


225 


தொடக்கம் : 


கல்வி யொழுக்கங் கருத்துடன் 
செல்வ 


...... 


நூல் 


அஞ்சு வயதில் ஆரிய மோது 
ஆரிய மோத அறிவுண் டாமே 
இனியது கொடுத்து எழுத்தை யறி 
ஈட்டிய பொருளை எழுத்தே யுட ... 


முடிவு : 


வொத்துடை யென்போர் ரெழுத்துடை யோரே ! 
வோதி யுணர்ந்தோற் கெல்லாம் வரு ( மே ) 

அரகரா அவையா ரருளிச் செய்த 
கல்வி யொழுக்கம் படித்து முயன்றது முற்றும் 

சம்பூர்ணம் சிவமயம் குருவே துணை 


விக்கினேஸ் பரன் துணை . 


குறிப்பு : 


இது , ஆத்திசூடி போல தமிழ் எழுத்துக்களின் அகர 

அகர வரிசையில் பாடப்பட்ட 
நீதி நூல் . 


வரிசை எண் : 


3772 


சுவடி எண் : 1734-6 


இராமாயணப் பாடல்கள் 


ஏடுகள் ; 10 


கி . எண்ணிக்கை : 100 


அளவு : 38x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : இதிகாசம் 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மராமா முருக வெய்து ளாலியைக் கொன்ற வேந்தன் 
குராமுக முடிகளெல்லாங் கொடுமுடியிடர்ச் செய்து 
கராமுக மளிக்க வேண்டி கருணைசேர் குரங்கை யின்று 
........... யென்று விடை கொடுத்த புகழ்வல்ல ராமன்கண்டாய் -15 . 


15 


226 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


காதள வோடுங்கண்ணி கன்னியைச் சிறையில் வைத்து 
யேதுரைத் தாலுனான் தான் விடுவதே யில்லை கண்டாய் . 


41 . 


குறிப்பு : 
ஏடுகள் , பக்க 

வண்ணம் பூச்சியரித்துள்ளன 
எண்கள் 

கூட அறிய இயலாத 
முன்னும் பின்னும் இன்மையால் இன்ன தலைப்பு நூலென்று அறிவதற்கில்லை . 


வரிசை எண் : 


3773 


சுவடி எண் : 1734 - c 


பாரதப் பாடல்கள் 


ஏடுகள் : 10 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 


38x3 செமீ . 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : 


அறியக்கூடவில்லை 


பொருள் : 


இதிகாசல் 


நிலைமை : 


மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


.................. 


லென்று வாந்தாரே 
போத மன மகிழ்ந்து புண்ணியனா ரிருக்கையிலே 
வேத வியாசர் முனி மேவியங் கேவந்தார் 
வந்ததொரு மாமுனியை மன்னவருங் கண்டெழுந்து 


முடிவு : 


சொல்லுகுரேன் கேளாய் நீ துரோபதையேராவி 
பாலமுர்தங் கனிகிளங்கு பலகாரமா 
உள்ளங் குளுந்த சனம் பண்ணு 


குறிப்பு : 

இது . அம்மானை சந்தத்தில் பாடப்பட்டுளது , தொடக்கம் முடிவு இல்லாததாம் 
இன்ன தலைப்பென்றறிய முடியவில்லை . பக்க எண்கூட பார்க்க இயலாத அளவுக்கு 
சிதைந்துளது . 


23 - வது தொகுப்பு 


227 


வரிசை எண் : 


3774 


சுவடி எண் : 1735 - a 


அடைக்கலப் பத்து 


ஏடுகள் : 


3 


எண்ணிக்கை : 


100 


அளவு : 


36x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : தோத்திரம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை , 
தற்பதத்தெழுந்த சிவ நிஷ்கள சொரூபமாயி 

தானுவி லுதித்த சுத்த சாகர சாரசரம் 
உற்பனத் துதித்த சுடர் ஓமகுண்டலி 

உண்மையி லெழுந் துலகம் ஓம் நமசிவாய மாயி 


முடிவு : 


நாயினுக்கு வேறுதுணை நானிலத்தி லில்லைப்பார் 

நம்பினேன் பாதாம் புயத்தை அன்பினி லென்நேரமும் 
ஆதிசத்தியம்பிகை நிறந்தரி புரந்தரி 

அடுமையுன் னடைக்கலம் வந்தாண் டருளுமம்மையே 


-10 . 


சிவமயம் 


காலம் : 


பிரமாதீச வருடம் புரட்டாசி மாதம் 15 - ஆம் நாள் சிலம்பரந்தாண்டவன் 
அடைக்கலப்பத்து . சிவமயம் . ஆனபல நூலெல்லாம் கற்றவிரில்லை . தலை ராமநாத 
பிள்ளை கையெழுத்து . 


குறிப்பு : 

இது , அம்பிகையின் பேரில் பாடப்பட்ட பத்துப் பாடல்களில் , அவளை . அடைக் 
கலமாகக் கொண்டதாகப் பாடப்பட்டது . 


228 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3775 


சுவடி எண் : 1735 - b 


பரமராசிய மாலை 


ஏடுகள் : 4 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 38x 3 செமீ . 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : குருநமச்சிவாயர் 


பொருள் : மாலை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 


என்னகுறை சொல்லா இயலுலகில் மாமறை கள 
பன்னரிய பொன்னம் பலவனா மன்னுதுணை 
நீயிருக்க நின்னைவிட்டு நீங்காச் சிவகாமித் 
தாயிருக்க நாயேற்குத் தான் . 


குருவே துணை . 


நூல் 


திருவணா மலையிற் குகை நமச்சி வாயத் 

தேசிக வடிவமா யிருந்து காவு நாயடியேன் 


டிவு : 


மங்கி யுற்பவித்து மடி ..ந்திடா வகை 

நின் மலரடிக் கமலமே தருவாய் கிங்கிணிப் பதத்தை 
யடியவர்க் கருளிக் கேடிலா வின்ப மெய்தவும் பைங் 


( முதலேட்டில் ) சிலம்பற தாண்டவக் கவுண்டன 
பரமராசிய மாலை எடுத்தவன் குடுக்கவும் 
ரெங்கநாயகர் லட்சிக்கவும் . குருவே துணை . 
அங்காளம்மை லட்சிக்கவும் , 


குறிப்பு : 

இது . எமது சுவடி எண் ( முதல் தொகுதி ) 341 D - 317 போன்றது பிறசெய்தி 
களை ஆண்டு காண்க . இதில் 17 பாடல்களே முழுமையாக உள்ளன . 


23 - வது தொகுப்பு 


229 


வரிசை எண் : 


376 


சுவடி 


எண் : 1735 - c 


அகத்தியர் வேதாந்த சூத்திரம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 

100 அளவு : 

38x 5 செ.மீ. 
7 வரிகள் ஆசிரியர் : அகத்தியர் பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


பக்கத்திற்கு : 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
சத்தியமே பராபரமே ஒன்றே தெய்வம் 

சகலருக்கும் சிவனுயிர அதுதானாச்சு 
புத்தியினா லறிந்தோர்கள் புண்ணியோர்கள் 

பூதலத்தில் கோடியிலே ஒருவனுண்டு 


முரிவு : 


புத்தி கெட்டுத் திரியாதே பொய் பேசாதே 

புண்ணியத்தை மறவாதே பூசை மறவாதே 
கத்தியே சன்னிட்டுத் தக்கமிடாதே 

கருமி யென்றுந் திரியாதே மலையிலேறு . 


சிவமயம் குருவே துணை , 
( கடைசி ஏடு இதன் தொடர்ச்சியா என்பது தெரியவில்லை ) 


குறிப்பு : 

இது , நீதிகளை மிக எளிமையாகக் கூறுகிறது . 


வரிசை எண் : 


3777 


சுவடி எண் : 1735 - d 


வைத்தியக் கும்மி 


ஏடுகள் : 4 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 38x5 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : கும்பமுனி பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


வையஞ்செழிக்கக் குருமுனிவன் சொன்ன 

வயித்தியக் கும்மித் தமிழ் பாட 
கை ( யைந்து வாயொன்று ........ ங்கு 

புயரிருகாலன் கணபதி காப் பாமே 


முடிவு : 


பத்திய மன்றி பெரியோர்கள் சொன்ன 

பாகமறிந்த முர்தங் கொடுத்தால் 
சத்தியம் நோய் தீரு மென்பத தனா ...... 
சுகனனி சாற்றிரேன் முற்றும் 

சம்பூர்ணமே 
ராமசெயம் குருவே துணை . 


கும்பமுனி வைத்தியக் கும்மி எழுதினவன் . சிலம்பரதாண்டவக் கவுண்டன் எழு 
திய வயித்தியக்கும்மி . றங்க நயாகர் லட்சிக்கவும் . பொத்தம்பாளையம் அன்னையக் 

சிலம்பர தாண்டவக் கவுண்டன் எழுதினவன் , அன்னையக் 
கவுண்டன் லட்சிக்கவும் . 


கவுண்டன் மகன் 


குறிப்பு : 

மருத்துவ முறையினை எளிதில் புரிந்து கொண்டு மருத்துவம் செய்ய கும்மி 
சந்தத்தில் பாடப்பட்டதாகு மின்னூல் . 


இதன் பின் , அறிய இயலாத ஒன்றும் , மருத்துவம் எழுதியது ஒன்றும் , கதை 
ஏடு ஒன்றும் ஆக மூன்று உதிரி ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 3778 


சுவடி எண் : 


1736 


தருமநெறி நீதி 


ஏடுகள் : 40 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 38x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நீதி நூல் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


231 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


பருதி மதியிலகும் பார்மிசை யோர்க்கெல்லாம் 
தருமநெறி நீதிதனைச் சாற்றவே கருதியிடுந் 
துங்க வெழுத்தைந்து பொருள் சுந்தரப்பொற் செஞ்சடையார் 
கங்கைசுதன் தந்திமுகன் காப்பு . 


தெண்டாயுதபாணி துணை . வாலைபரமேஸ்பரி அம்மன் துணை . 


நூல் 


அனைத்துல கெங்குந் தானா அமரர்தன் தேவனாகி 
நினைத்தவ ளத்தி லளித்தம ரேசமாய் நெடுமால் பாதம் 


முடிவு 


தானம் பண்ணினவனும் இவர்கள் வங்கிஷத்திலுள்ள 
பிதிர்களெல்லாம் தேவ தத்துவத்தை ( ய ) டைவார்க ளென்றவாறு 


91 


-- 


குருவினைத் துதிக்கு முன்னே கூடிய சபையில் நண்ணி 
யருநா வோன் றோளன்றன் 


............ 


குறிப்பு : 

இது , எமது பத்தாம் தொகுப்பு சுவடி எண் 1405 / D - 2011 போன்றது . இது 
உரையுடனிருக்கிறது . அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


3779 


1737 . 


சுவடி எண் : 


சித்திர புத்திரர் கதை 


ஏடுகள் : 39 கி . எண்ணிக்கை : 400 

அளவு : 35x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறிய கூடவில்லை பொருள் : கதை 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


232 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 


அத்தி முகனே அருள்சடையோன் புத்திரனே 
சத்தி கணபதியே தையல் நல்லாள் புத்திரனே 
மெத்தப் பதந்தருவாய் விக்கின விநாயகனே 
நல்ல நற்குணங்கள் நடுவெழுதும் புண்ணியனே ! 


முடிவு : 


பட்டோலைக்குள்ளே பட்டவனைக் கண்டு கொண்டோம் 
கைக்கூலி வாங்கி யல்லோ கள்ளியை விட்டுவந்தார் . 

( இதன் பின் ஒரு ஏட்டில் ) 


+ 


அய்யோ மறக்கவும் நாள் வந்துதோ x + 

X நானிங்கும் அதிசயமே ! 
என்ற பாடல் காணப் படுகிறது 


X 


குறிப்பு : 


இது , எமது முதலாம் தொகுப்பு சுவடி எண் 400 / D.610 சித்திரபுத்தரர் அம்மானை 
போன்ற தெனினும் மாறுபடக் காணப்படுகிறது . தலைப்பு , முடிவு 

, இன்மையால் 
பெயர் தெரியவில்லை . பிழைகள் அதிகம் . 


திதி 


வரிசை எண் : 3780 


சுவடி எண் : 1738 - a 


குசல நாடகம் 


ஏடுகள் : 140 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 36X3 சென்டி மீட்டர் 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறிய கூடவில்லை 


பொருள் : நாடகம் 


நிலைமை : மிக மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
வாக்குண்டாம் 

X 

X X 


தமக்கு . 


233 


23 - வது தொகுப்பு 


நூல் 


அண்டர்கள் துயரந் தீர்க்க 

அயோத்திமா நகரம் தன்னில் 
தெண்டகாருணியம் சென்று 

சமுத்திரம் அணையாக் கட்டி 


மூடிவு : 


..... வந்தபி மா தேவர் அரி அரி ராமர் 
குருவே துணை . முற்றிற்று . 

...யிருக்கும் யுருமத் தட்டான் 

குசல நாடகம் எழு ............ குருவே துணை , 
ஒச்சாம் பாளையத்திலே யிருக்கும் சும்ப 

.............. முற்றும் சம்பூர்ணம் 


குறிப்பு : 


தொடக்கப் பாடலில் குசலவேந்தன் பிறந்த நாடகத்தைப் பாட என்றுள்து . 
ஏடுகள் முன்னும் பின்னும் கலைந்தும் உள்ளன . பிழைகள் மலிந்துள்ளன . 


வரிசை எண் : 3781 


சுவடி எண் : 1738-6 


ஸ்ரீ வீரபோக வசந்தராயர் அவதரித்த 

பத்திரிக்கை - வரலாறு 


ஏடுகள் : 34 கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 26x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வரலாறு 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை 


கலியுக மகத்துவ காலக்கியான மென்னும் 
ஸ்ரீவீரபோக வசந்த ராயர் அவதரித்த கலியுகப்பிரளய 
சாஸ்த்திரம் ஆகிய சண்டமாருதப் பத்திரிக்கை . 


234 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


நீர்கொண்ட அண்டத்தும் தாவரத்துஞ் சங்கமத்தும் 
நிறைந்து நின்ற சுகாதீத சுத்த பரப்பிரம்ம வஸ்துவாகிய 
நித்தியானந்த சுரூப ஸ்ரீமந் நாராயணனை 


முடிவு : 


ஹே வீரப்பிரம்மமே தெக்ஷண தேசம் சென்று வருவாய் . அன்றியும் இப்பூவுலக 
முழுமையும் சுற்றி வந்தாலும் நலம் . ஜெ ஜெ விஜயீபவ . எவக் கூறியருளிய சாம்பவி 
யானவன் அந்தர்த்தான மாயினன் , அப்பால் சித்தர் முதலான யாவரும் நமது வீரப் 
பிரம்மம் அவர்களும் அம்பிகையைத் தோத்தரித்து தேஜோமயானந்தத்துடன் தவயோக 
நிஷ்டானு பூதியில மர்த்தனர் , சுபம் . சுபம் . சுபம் , ஜெய ஜெய வந்தே மாதரம் 
அல்லாஹு அக்பர் . மகாத்மா காந்திக்கு ஜே . ஏழஈவது பத்திரிக்கை இரண்டாம் 
பாகம் முற்றுப் பெற்றது . 


குறிப்பு : 

இதில் , வரலாறு கூறப்பட்டுளது , பிறக்கப்போகிற பிரபவ முதலான வருஷங் 
களில் நிகழும் நிகழ்ச்சிகள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3782 


சுவடி எண் 


: 


1739 


பாரதம் - கிருஷ்ணன் தூது உரையுடன் 


ஏடுகள் : 118 


கி எண்ணிக்கை : 5000 


அளவு : 32x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : வில்லிபுத்தூரரர் 


பொருள் : இதிகாசம் 


நிலைமை : பழுது 


முழுமை 


முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன் நாக குருவாழ்க 
நீடாழி யுலகத்து மறை நாலோ டைந்தென்று 

நிலை நிற்கவே 
வாடாத தவவாய்மை முனிராச ராசன் 

மகாபாரதஞ் சொன்னனாள் 
ஏடாக மகமேரு வெற்பாக வெங்கூ 

ரெழுத்தாணிதன 
கோடாக வெழுதும் பிரானைப் பணிந்தன்பு 

கூர்வாமரோ ! 


என்றது 


23 - வது தொகுப்பு 


235 


நெடிய கடல் சூழ்ந்த பூலோகத்தில் வேத னாலுடனே 

யஞ்சாம் வேதமென்றும் பிரசித்தமாகி 


முடிவு : 


அநேகம் புரவி பூண்டிழுக்கப்படா நின்ற கனக ரதமேற்கொண்டு அத்தினா 
புரத்துக்குத் தூதுக் கெழுந்தருளி மீண்ட கதையினைச் சூரியன் கிரணம் விளங்கப் 
படான்ற எவ்வுலகும் புகழத் தக்கதாகச் சொய்லுகிறே னென்றவாறு . 263. அரகரா 


காலம் : 


துன்முகி வருஷம் ஆடி மாதம் 9 - ந் தேதி மூல நட்சேந்திரமும் பக்கத் துவா 
தேசியும் சுக்கிரவாரமும் இப்படிக்கொத்த சுபதினத்தில் காடையாம் பதியிலிருக்கும் 
செந்தலை வேளாளரில் புரளந்தை கோத்திரத்தில் முழுக்காதரில் கவுண்டர்களி மன் 
மத மாரப்பக்கவுண்டன் கிருஷ்ணன் தூது படித்து நிறைவேறினது . அதிக சம்பூரணம் . 


வள்ளியம்மனுங் 


......... 


யம்மனும் வட்டமலை வேலனார் தெய்வயானை 
காத்து ரட்சிக்க 


குறிப்பு : 

இதில் , தலைப்பு ஏடு இல்லை . ஏடுகள் தலைதடுமாற்றம் . மிற செய்திகளை 
எமது முதலாம் தொகுதி பக்கம் -340 - ல் காண்க . 


வரிசை எண் : 3783 


சுவடி எண் : 1740 - a 


அருணசல புராணம் - உரையுடன் 


ஏடுகள் : 


229 


கி , எண்ணிக்கை : 7000 


அளவு : 37 } x31 செ.மீ. 


ஆசிரியர் : 


சைவ எல்லப்ப நாவலர் 


பொருள் : 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 
( புராணம் ) மான்மியம் 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : 


முற்றுமுளது 


தொடக்கம் : 


அருணாசலப் புராணம் 


தல்ல கணபதியே நான்கால மேதொழுதால் 
அல்லல் வினையெல்லா மகலுமே - சொல்லறிய 
தும்பிக்கை யானைத் தொழுதால் வினை தீர்க்கும் 
நம்பிக்கை யுண்டே நமக்கு 


236 


தமிழ்ச் சுவடிகளிள் 


காப்பு 
மிக்க வேத வியாசர் விளம்பிய யிக்கதைக் x x x x 
X X X X X X 

X 
கைக்களிற்றினைக் கைதொழு தேத்துவாம் எ.து. 
மிகுதியான தவசினையுடைய வேதவியாச ரிஷி 


முடிவு : 


ஆகச் சருக்கம் 12 - க்குத் திருவிருத்தம் 561. அரகரா , 


காலம் : 


ஆனந்த வருஷம் ஐப்பசி மாதம் 18 - ந் தேதியில் வெள்ளிக் கிழமையில் மயிலேறு 
பாளையத்திலிருக்கும் சவுரி பண்டாரத்தின் மகன் சவுரிமலை வாத்தியார் அருணாசல 
புராணம் எழுதி முகித்தது. 

சம்பூர்ணம் . சிவமயம் . மல்லிகார்ச்சுனன் பாதமே 
கெதியுண்டாகவும் . வெற்றிவேலுற்ற துணை ,குருவே துணை . 


. 


குறிப்பு 


இதில் , அருணை மாநகர்ச் சருக்கம் , திருமலைச் சருக்கம் , திருவவதாரச் சருக்கம் , 
திருக்கண் புதைத்த சருக்கம் , பாகம் பெற்ற சருக்கம் , வச்சிராங்கதப் 

பாண்டியன் 
சருக்கம் , வலம்புரிச் சருக்கம் , தீர்த்தச் சருக்கம் , ஆதித்தன் சருக்கம் , பிரத்தராசன் 
சருக்கம் , பாவந்தீரத்த சருக்கம் , புளகாதிபன் சருக்கம் ஆகிய 12 சருக்கங்கள் 
இருக்கின்றன 


இது , எமது 6 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 981 / D - 1190 போன்றது . 


வரிசை எண் : 3784 


சுவடி எண் : 17240 - b 


கிருஷ்ணன் தூது 

தூது - உரையுடன் 


ஏடுகள் : 116 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 37 } x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : சீரங்கராயர் போலும் பொருள் : இதிகாசம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
நீடாழி யுலகத்து + + + + பணிந்தன்பு கூர்வா மரோ ! 
பொருப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத் 


2 - வது தொகுப்பு 


237 


திருப்பிலே யிருந்து வைகை யேட்டிலே தவழ்ந்த பேதை 
நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோ ரென 
மருப்பிலே துயன்ற பாவை மருங்கிலே வளர்கின்றானே ! 

என்றது . பொதிய மாமலையிலே சென்மித்துப் பாண்டியன் 
கீர்த்தி என்னும் பசும் பொன் தொட்டிலிலே சேர்ந்து 


மூடிவு : 


சீராம ராமா திருமாலழகா திருமலைவாழ் 
நாராயணனல்ல சீரங்கராயர் நாவு தனில் 
ஆராய்ந்து சிந்தை யகமுற்று நாளு மடிபணிந்தால் 
வாராத செல்வமும் வைகுந்த வாழ்வும் வரந்தருமே . 


சிவகுருவாய நம . வேலுண்டு வினையில்லை 


காலம் : 


ராட்சத வருஷம் சித்திரை மாதம் 7 - ந் தேதியில் மயிலேறு பாளையத்தில் சவுரி 
பண்டாரத்தின் மகன் சவுரிமலை கிஷ்ட்டணன் தூது எழுதி முகிந்தது . சம்பூர்ணம் . 


+ 


கறிப்பு : 

இதில் , மகா பாரதத்தில் கண்ணபிரான் தூது சென்று வந்த வரலாற்றினைக் 
கூறுவது . 


வரிசை எண் : 3785 


சுவடி எண் : 1741 . 


அருணாசல புராணம் 


உரையுடன் 


ஏடுகள் : 196 


கி . எண்ணிக்கை : 


7000 


அளவு : 38x3 செ.மீ. 


பக்கத்திற்கு ! 8 வரிகள் 


ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவலர் 


பொருள் : மான்மியம் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
மிக்க வேத வியாசர் விளம்பிய x 

கைக்களிற்றைக் கை தொழு தேத்துவரம் . எ.து. 
மிகுதியாகிய தவசுடைய வேத வியாச மகாமுனி 


238 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


எங்கு மெங்குங் கீர்த்தி 88 மியற்றெறிந் 

துண்ணாமுலையா ளெனப் பகிர்ந்த 
யிங்கிதமா யிக்கதை கட்டுற்றோர் கேட்டோ 

ரெழுதினோ ரெண்ணிறந்த பெருமீடேற்றம் பெற்று 
சங்கரனா ரருணைகிரி யீசன் பாதஞ் சாயுச்சியம் 

பெருகி மிகத் தழைப்பர் தாமே ! 
புளகாதிபன் சருக்கம் முற்றும் ஆகச் சருக்கம் 12 - க்கு 

திருவிருத்தம் 584 . 


காலம் : 


சுபானு வருஷம் வைகாசி மாதம் 16 - ந் தேதி எழுதி 
முகிந்தது முற்றும் . குருவே துணை . 


குறிப்பு : 


இது , இதற்கு முன் சுவடி எண் 1740 - a போன்றது 


வரிசை எண் : 3786 


சுவடி எண் : 174 2 


இராமாயணம் 


உரைநடை 


ஏடுகள் : 290 


கி எண்ணிக்கை : 7500 

அளவு : 40x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இதிகாசம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


, 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க 
பொன்னிற மாமென்ப் புவனம் படைத்துக் கார்த்து 

புயல் நிறமாய்த் தழல் நிறமாய்த் துடைத்துப் போர்ந்து 
முன்னிற வாதினைத் துயர்ந்து முழங்கு நார்முடிகிடவே 

நீண்டவடவிலை மேல் அழுந்தி 
தொன்னிற மாமென்னிரண்ட மென்னில் கோடி 

துவங்கிடவே வயற்றமைத்துத் தூயதாய் 


மு 44 : 


வாழி யிராமன் மலாப்பதம் வாழி சேர மலாக்குடை 
சொல்லினும் வாழி ராமன் மலர்ப்பதம் வாழியே ! 


23 - வது தொகுப்பு 


239 


எ.து. இராமசுவாமியினுடைய 

இராமயாணத்தை எழுதின பேரும் , எழுதி 
வைத்தபேரும் , படித்துப் பிரசங்கம் பண்ணின பேரும் , ஆசை வைத்துக் கேட்டபேரும் 
லட்சுமி கடாட்சத்தினாலே தீர்க்காயிசாயிருந்து போக போக்கியங்களை யனுபவித்து 
அவரவர்கள் மனதிலே நினைத்தபடி முடிந்து மூவேழிருபத் தோரு தலை முறைக்கும் 
கெதி மோட முண்டாகி பின்பு பிரப்புமில்லமால் வைகுண்டத்திலே சேர்ந்து மகாவிஷ்ணு 
வைப் போலே எப்போதும் வச்சிர காயமாய் தேவேந்திர போகமாயும் நீடூழி காலம் 
வாழ்ந்திருப் பார்களென்ற வாறு இராம ஜெயம் . நடை 

இராமாயாணம் முற்றும் . 
வீரேஸ்பர மூர்த்திலட்சிக்கவும் . கடவுள் துணை . 


காலம் : 


சர்வதாரி வருஷம் ஆனி மாதம் 19 - ந் தேதி ( முதல் எட்டில் ) 


குறிப்பு : 

உனாநடையாகவே உள்ளது . ஆங்காங்கு 
காணப்படுகிறது . 


ஒவ்வொரு பாடலும் 


உரையும் 


வரிசை எண் : 3787 


சுவடி எண் : 1743 


கிரக சார கணிதம் 


ஏடுகள் : 62 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 28x3 : செ மீ . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோ திடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 

செவ்வாய் கிரக சார புடம் 
எந்தத் தினத்திற்குச் சாரங் கணிக்க வேண்டுமோ 
அந்தத் தினத்திற்குள்ள கலி சுத்தத் தினத்தை வைத்து 
அந்தக் கிரகத்திற்கு சாரங்கணிக்க வேண்டும் 


மூடிவு : 


ரா 


24 


| 


ரர் 


9 


600 
630 
660 
700 
740 
780 


9 
10 
11 
0 


17 | 
10 
11 


59 
36 
28 
13 
8 


8 
7 
31 


11 


ரா 


1 . 


31 . 


1 . 


. 


240 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இது , கிரகங்களின் சஞ்சாரத்தைக் கணிக்க உதவும் சுவடியாகும் . 


வரிசை எண் : 3788 


சுவடி எண் : 1744 - a 


சப்தமுனி சோதிடம் 


எடுகள் : 399 


கி . எண்ணிக்கை : 16,000 


அளவு : 35x 3 , செ.மீ. 


பாகத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் 

X 

சாந்தயே 


அத்திரு மாலய னிருவர் தேடிக் கான்றந்கரிய 
னொற்றை மருகனீன் றருளு மைந்தன் 
றந்திமுகற் றைங்கரன்றன் சரணம் போற்றி 
சத்தமுனி சோதிடத்தைச் சாற்ற னாளுஞ் 


முடிவு : 


யாங்கள் தாரிலுயர் 
முன்னான்கி லிருபதிற் சுரமே தீரு யிருபத்தி யெட்டு 
நாளி லிருமல் தீரும் தாருமே யெழுபத்தி யைந்தா 
மாண்டில் கைலைச்கி யேகியவன் பிறவியாவான் 


முற்றும் . 


குறிப்பு : 

இது , சப்தரிஷி நாடி போன்ற சுவடியாகக் காணப்படுகிறது . இதில் சீவன் 
முத்தர் சாதகம் முதலான பல சாதகம் என்ற தலைப்புகள் காணப்படுகின்றன . 


241 


23 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 3789 


சுவடி எண் : 1744 - b 


சோதிட நூல் 


ஏடுகள் 147 கி . எண்ணிக்கை : 2500 

அளவு : 19x3 செ.மீ. 
பக்கத்திற்கு 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சுத்த தினத்தை 10 - வது சென்ற 
மாதமும் தேதியுங்கூட்டி 
7 - னில் கழித்து வெள்ளி முதல் 
வாரங்கள் 5. அதில் 
பாடக மின்னேற் கூற 


முடிவு 


. 


ராசிமானம் செய்யும்படி 
சோளில்லாத ராசியை 
ராசிமானத்தில் பெருக்கும் வகை 
மேடதுலாம் ............ ரிடபசிங்கம் 
பத்திலும் கும்பம் நாலிலும் மிதுனம் 


விருக்ஷ 


குறிப்பு 

தலைப்பு இல்லை . தொடக்கம் முடிவு அறியும்படி இல்லை . இதில் , கணபதி 
தீட்சை , சிவகுளிகை சனி சூரியன் அரணம் , காலசக்கிரம் முதலான தலைப்புகள் 
காணப்படுகின்றன . 


சுவடி தெளிவில்லை . 


38 


வரிசை எண் : 3790 


சுவடி எண் : 1745 


சோதிட நூல் 


ஏடுகள் : 356 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 
16 


கி . எண்ணிக்கை : 12000 

அளவு : 38x3 செ.மீ : 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


242 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


நஞ்சென நினைப்பா னென்றும் 

நயப்பிலா விரோதி யாவான 
தஞ்சவென் றடைந்த பேர்க்கு 

நயவுள்ள வனாகு வானாம் 


முடிவு : 


வந்து புக்கி பதவியிலே யமர்ந்து நிற்பாள் 
வகையாக மேல்திக்கின் முப்பானான்கில் 
வந்ததொரு கன்னியொன்றை 

மணமுடிப்பான் 


-13 


குறிப்பு : 

இதில் தனித்தனி சோதிடங்கள் காணப்படுகின்றன . தலைப்புக்களில்லை பக்க 
எண்களில்லை . எந்த எந்த கிரகங்கள் சேர்ந்து நிற்கும் போது என்ன என்ன பலன் 
என்று கூறுகிறது . 


வரிசை எண் 


3791 


சுவடி எண் : 


1746 


சோதிட நூல் 


ஏடுகள் : 19 கி . எண்ணிக்கை : 

450 

அளவு : 28x31 செ.ம். 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : மிக மிகப் பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


லாரும் தாய் தேசி யென்றால் 
கன்னிருந்து வானதுங் கலந்து வாழும் 
இருபேரும் ஒருதலமாய்க் கூடி வாழும் 
இன்பமாய்த் தலப்பிள்ளை பிறந்து 


முடிவு : 


மாற்றி விடுங் கெற்பமது களவுபோகும் 
அன்னசுற்றங் கூடி மிகப்பிரிவு காணும் 
பார்த்தவர்கள் திடுக்கிடவே வீரங் காணும் 
பகையான பேர்களெல்லாம் வுறவு மாமே 


-141 . 


23 - வது தொகுப்பு 


243 


குறிப்பு : 

இது , 9 - ம் ஏட்டிலிருந்து இடையிடையே ஏடுகள் இல்லாது காணப்படுகிறது .. 
சஷ்டி - ஆதிரை , சப்தமி - புனர்பூசம் . அஷ்டமி - பூசம் , நவமி - ஆயில்யம் இப்படிப்பட்ட 
தலைப்புகள் காணப்படுகின்றன . தலைப்பு இல்லை . 


எண் 


: 


சுவடி 


1747 


வரிசை எண் : 


3792 


இராசி பலன் 


ஏடுகள் : 10 

கி . எண்ணிக்கை : 200 அளவு : 26 } x2 } செ மீ 
பக்கத்திற்கு : 5 வரிகள் ஆசிரியர் : அறியப்படவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


: 


தொடக்கம் : 


சிவமயம் 


மேஷம் 1 - வது 


பாசமாம் சிவலை சேரும் 

பால்பழம் உள்ளதாகும் 
தேசமே போனார் மீள்வார் 

சேயிழை மணமுங் கூடும் 


முடிவு : 


பாரிய அரசனாலே 

தொக்கிடை மிகவுண்டாகும் 
தூரமே போனார் மீளார் 

திக்கெலாம் அய்ய தாகும் 
செட்டுவெள் ளாமை கூடார் 

தொக்கிலே சேத முண்டாம் 
துலங்கிட துலாங்கள் தானே . 


குறிப்பு : 

இதில் , மேஷம் , ரிஷபம் , மிதுனம் , கடகம் , சிங்கம் , கன்னி , துலாம் வரை 
யிலுமே ராசி பலன்கள் உள்ளன . 


244 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3793 


சுவடி எண் : 


1748 - a 


கௌளி நூல் 


அளவு : 12x 3 செ.மீ. 


ஏடுகள் : 40 

கி . எண்ணிக்கை : 650 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : பாஸ்கரன் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது 


பொருள் : சோதிடம் 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
கெவுளி நூல் 

கணபதி துதி 
வார்கொண்ட கொங்கை யபிராமி 

பாத மலரருளாற் 
பார்கொண்ட கோணிலை யாரூடக் காதலைப் 

பாஸ்கரன் சொல் 


முடிவு : 


கிழக்குத் திக்கு முதலாக எந்தத் திக்கில் பல்லி 
சொல்லுகிறதோ அந்தத் திக்குக் குரியவர்களுக்கு முன்னமே 
பாவினுள் கிரக வடையாளம் சொல்லியிருக்கின்றபடி 
சொல்வாயாக என்பதாம் 

54 


கெவுளி நூல் முற்றிற்று 
வெங்கிடாசலபதி சகாயம் 


குறிப்பு : 


இது , பல்லி சொல்லுக்குப் பலன் விரிவாகக் கூறுகிறது . இதன் பின்னர் ஒரு 
ஏட்டில் தேள்கடி மந்திரமும் , மற்றொரு ஏட்டில் மருத்துவமும் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3794 


சுவடி எண் ; 1748 - b 


நவக்கிரக பலன் 


ஏடுகள் : 120 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


கி , எண்ணிக்கை : 1200 

அளவு : 191x2 செ.மீ 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


245 


23 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


மன்னுயிரட னைத்தும் மாறாதளித்து நலந் 
தண்ணு நவக்கிரக நற்பலனைக் - கண்டுரைக்க 
திங்களணி தங்குமுயர் செஞ்சடைய ருண்மகிழ்செய் 
கங்கையருளைங்கரனார் காப்பு 


முடிவு : 


எண்ணமும் இனிதிலா துழல்வன் 
கடங்களும் முண்டாம் விரண ரோகத்தால் 
கலங்குறும் அக்கினி பயமாம் 
அடங்கு பின்பாக கன்றவை சேரும் 
மறுந்தணம் சீவிதமாமே 


குறிப்பு : 

ஏடுகள் தலை தடுமாற்றம் . இதில் வேறொரு நூலும் 
தெரிகிறது . தொடக்கம் முடிவு காண்ப தறிதாயுளது . 


கலந்திருப்பதாகத் 


வரிசை எண் : 3795 


சுவடி எண் : 1749 


அரிச்சந்திரன் அம்மானை 


ஏடுகள் : 172 

கி . எண்ணிக்கை : 12,000 அளவு : 43X31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கதை 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சிவமயம் 
ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குகுவே துணை 
ஆராருங் கேட்க்க அரிச்சந்தி ரன்கதையைச் 
சீராரும் அம்மானை செப்பவே - நீராருந் 
தும்பைச் சடைமுடியான் சோதியான் தந்தருளும் 
கம்பக் கடக்களிறே காப்பு . 


முடிவு : 


உரைத்தவர் செவிப்புறத் துகந்து கேள்ப்பவர் 
விருப்பமுற் றெழுதியே மிகவும் வைத்தவர் 


246 


தமிழ்ச் சுவடிகளின் 


திரைப் பெருங் கடவுளர் பதத்தைச் சேர்ந்தினி 
யிருப்பா ரென்னாளு மின்னா னிதையங் கூறவே ! 


ஆக விருத்தம் 139 . 


காலம் : 


குரோதி வருஷம் தை மாதம் 11 - ந் தேதி குருவார நாள் திசமியும் ரோகணி 
நட்சேத்திரமுங்கூடின சுபதினத்தில் கொடையாம் போத்தைய் மலையப்பபிள்ளை அரிச் 
சந்திரர் அம்மானை யெழுதி நிறைந்தது முற்றும் . 


குருவே துணை 


குறிப்பு : 

இது , அரிச்சந்திர மன்னனுடைய வரலாற்றினைக் கதையாக அம்மானை சந் 
தத்தில் பாடப்பட்டுள்ளது . பிழைகள் அதிகம் . ஏடுகள் தலைதடு மாற்றம் .சில ஏடுகளில் 
ஏட்டெண் இல்லை . 


- 


*** 


வரிசை எண் : 3796 


சுவடி எண் : 


1750 


மகாவிந்தம் எனும் வைகுந்த 

வைகுந்த அம்மானை 


ஏடுகள் : 400 கி . எண்ணிக்கை : 8000 

அளவு : 40 x 21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4- 5 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : இதிகாசம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


விநாயகர் துதி 
தக்க புகழ்செறிய தருமரவர் வைகுந்தம் 
புக்க பெருங்காதை புகலவே மிக்க 
விய முகத்தான் பாரதத்தை மேலிடுங் கூத்தாடுங் 
கய முகத்தான் பங்கயத்தாள் காப்பு . 


முடிவு : 


வாசமுடன் பூவுலகில் மன்னுயிரு மெனவே 
வாழ்த்தி விடைகொடுக்க மகிழ்ந்து செனமே செயனு 
போற்றி நமஸ்கரித்துப் பொற்பாதம் பூண்டு கொண்டு 
சாற்றிய மாமுனியைச் சரணமென்று கைதொழுது 


23 - வது தொகுப்பு 


247 


குறிப்பு : 

இதில் , ஏடுகள் தலை தடுமாற்றம் . இடையிடையே ஏடுகள் இல்லை . 414 - வது 
ஏடு நடுவில் உள்ளது . பாண்டவர்கள் கலியுகம் பிறந்ததும் , பூவுலகத்தினை 
வெறுத்து வைகுந்தம் சேர்ந்த வரலாற்றை அம்மானை சந்தத்தில் பாடப்பட்டுளது . 
பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 


3797 


சுவடி எண் : 1751 


தரும நாடகம் 


ஏடுகள் : 115 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


கி . எண்ணிக்கை : 3500 

அளவு : 39x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : நாடகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : சிறிது பழுது 


தாடக்கம் : 


மிருவத் தெட்டாய் ஆக வியா வருஷமதில் விளங்குந் 
திங்கள் ஆவணி தேதி யிறுவத்தாறானாளில் வாகு தரும் 
புவிதனிலே மொழியும் வேதமகா விந்தை சரிதை நாடகத்தின் 
செஞ்சொல் 


பாகுமொழி யமுர்தகவி வாலை கேஷன் 
பைந்தமிழைப் புவி தழையப் பாடினானே . 


முடிவு : 


படிப்பவருங் கேட்பவருங் கெதி சேர் வாழி 
மாயவன் தன்னருமை தரும் பெருமை பூண்ட 
வைகுந்த திரு நகரி வாழி தானே . 

முற்றுப் பெற்றது . 
திண்டுக்கல்லுத் தாலுக்காவைச் சேர்ந்த கம்பினியம்பட்டி சேர்ந்த 
புதுக் கலிங்கிபட்டியிலிருக்கும் போலாச்சி ரெட்டியார் மகன் 
போலாச்சி ரெட்டியார் எழுதிய தரும நாடகம் . 

போலாச்சி ரெட்டியார் 


காலம் : 


தொடக்கத்தில் உள்ளது . 


248 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதனை ஆசிரியர் மகா விந்தை சரிதை என்பதனால் இது மகாவிந்தம் எனப் 
படுகிறது . முதலேடு இல்லை . இடையில் 56,57,58 , ஆகிய ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 3798 


சுவடி எண் : 1752 - a 


கயிறு போட்டுப் பார்க்கும் சுவடி 


ஏடுகள் : 108 கி . எண்ணிக்கை : 700 

அளவு : 20x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் : சோதிடம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . 
இந்த 

.... பாக்கிறவி ........ 
ன்ருலளவு ... 
லி மூணும் ஒன்றாய்க் கூட்டி 


............... லக்கம் 


நூல் 


விநாயகனே எழுந்தருளப் பண்ண நன்றோ தீதோ . 


முடிவு : 


இங்கே யிருக்கிற மனுசர் தயவாயிருக்கிறார்கள் 
இந்த உடமை இனிமேல் விற்க வேணும் 
வள் தெய்வத்துப் பிராத்தினை தப்பிப் போனாள் 
இந்தக் கோட்டையிட்டால் அழிவு வரும் 


குறிப்பு : 


இதில் , கயறு விழுந்த ஏட்டில் உள்ள பலன் சொல்லுகிறது . 


23 - வது தொகுப்பு 


249 


வரிசை எண் : 3799 


சுவடி எண் : 1752-5 


மனையடி சாத்திரம் 


ஏடுகள் : 3 கி . எண்ணிக்கை : 25 

அளவு : 20x21 செமீ 
பக்கத்திற்கு : 4 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


5 அடி அமுர்தம் நல்லது 
6 அடி அலங்கோலம் பீடை 
7 அடி தரித்திரம் பீடை 
8 அடி கேடு இருப்பிடம் பகை 


மூடிவு : 


38 அடி கன செலவு உண்டு 
39 அடி மனையாளுக்குக் கெடுதி 
40 அடி மிக்க நல்லது உத்தமம் 


குறிப்பு : 


இது , மனையின் அளவு கொண்டு பலன் கூறுகிறது . பிழைகள் மலிந்துள்ளன . 


வரிசை எண் : 3800 


சுவடி எண் : 1753-3 


கந்தர் சஷ்டி கவசம் 


ஏடுகள் : 27 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


கி , எண்ணிக்கை : 300 

அளவு : 17x 3 செ.மீ 
ஆசிரியர் : பாலன் தேவராயன் பொருள் : தோத்திர 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


நிலைமை : நல்ல நிலை 


தொடக்கம் : 


துதிப் போர்க்கு வல்வினை போம் 
X X X X 

X 
நிமல னருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை , 


250 


தமிழ்ச் சுவடிகளின் 


காப்பு 
அமரரிடர்தீர அமரம் புரிந்து 
குமரனடி நெஞ்சே குறி . 


நூல் 


சஷ்டியை நோக்க சரவண பவனார் 
சிஷ்ட்டருக் குதவும் செங்கதிர் வேலோன் . 


முடிவு : 


சரணம் சரணம் சரவண பவ ஓம் 
சரணம் சரணம் சண்முகா சரணம் 
கந்தர் சஷ்டி கவசம் முற்றிற்று 
( சக்கரம் ஒன்று இருக்கிறது ) 


மதுரை சில்லா திண்டுக்கல் தாலுக்கா வேடசந்தூர் பிர்க்கா கோட்டா நத்தம் 
கிராமம் கம்பிளியம் பட்டியிலிருக்கும் கிஷ்ணஞ் செட்டியார் மகன் இராமசாமி செட்டி 
யார் சஷ்ட்டி கவசம் எடு பார்த்து எழுதியது . எழுது குத்தம் சொல் குற்றம் இருந்தால் 
பெரியோர்கள் வாசித்துக் கொள்ளவும் . 


குறிப்பு : 

இது , அச்சாகியுள்ளது . முருகப் பெருமான் மீது பாடப் பட்டது . 


வரிசை எண் : 3801 


சுவடி எண் : 1753-5 


தும்மல் பலன் 


ஏடுகள் : 


4 


கி . எண்ணிக்கை : 30 


அளவு : 17x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லல 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஞாயிற்றுக் கிழமை 
கிழக்கே விக்கினம் தென்கிழக்கு 
நல்லவார்த்தை வரும் 
தெற்கு சிலவு . தென்மேற்கு மரணம் 


23 - வது தொகுப்பு 


251 


மேற்கு சுகம் . வடமேற்கு நல்லது 
வடக்கு அத்த வரவு வடகிழக்கு 
அற்த்த லாபம் . 


முடிவு : 


சனிக்கிழமை 


கிழக்கு அற்த்த நாசம் தென்கிழக்கு மரணம் 
தெற்கு நல்ல வார்த்தை வரும் தென்மேற்கு அடுத்தவர் வரவு 
மேற்கு அர்த்த லாபம் வடமேற்கு சிலவு 
வடக்கு தாமிசம் வடகிழக்கு லாபம் 


நல்ல மங்கையம்மன் துணை 


குறிப்பு : 

ஒவ்வொரு நாளும் எந்தத்திசையில் தும்மல் ஒலி கேள்கிறதோ அதன் பலன் 
கூறுவது . 


வரிசை எண் : 3802 


சுவடி எண் : 1753 - c 


பட்சி சாத்திரம் 


ஏடுகள் : 7 


கி , எண்ணிக்கை : 40 


அளவு : 17x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பிற்பக்கத்துக்கு வல்லூறு பட்சி 
ஊண் நடை உறக்கத்தை வெல்லும் 
நடை உறக்கத்தை சாவை வெல்லும் 
அரசு உறக்கத்தை சாவை வெல்லும் 
உறக்கம் சாவை வெல்லும் 
சாவு ஊணை வெல்லும் . 


252 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


முப்பக்கத்துக்கு 


வல்லூறு 


கிழக்கு 
தெற்கு 
மேற்கு 
வடக்கு 


ஆந்தை 
காகம் 


கோளி 


மத்திபம் 


மயில் 


குறிப்பு : 

வல்லூறு , ஆந்தை , காகம் , கோழி , மயில் ஆகிய ஐந்து பறவைகளும் பஞ்சபட்சி 
எனப்படும் . ஒவ்வொரு பறவையின் செயல்களையும் நோய்களையும் இணைத்துச் 
சொல்லுவது இச் சாத்திரம் . 

இது , எமது சுவடி எண் 730 / D - 1515 போன்றது . கடைசி ஏடு அளவில் 
குறைந்தது . 


* - * 


வரிசை எண் : 


3804 


சுவடி எண் : 1755 


மகா புராணம் 


ஏடுகள் : 110 


கி எண்ணிக்கை : 


5600 


அளவு : 41x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : கவி ஓதுவார் 


பொருள் : புராணம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை - முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


முதலத்தியாய முனிவர் சூதனை வினாவிய காதை 


பராசர மாமுனி மகவைப் பரம புருடனை 
நான்கு பழமறையின் பிறப்பிடத்தைப் 

பல விஞ்ஞைக் கிருப்பை 
விராவு புகழ் நிலை யற்றை வேதாந்தப் பொருளை 
வெகுளியிலாப் பொறை யோனை 

விடைய மறுத்தோனை 


23. வது தொகுப்பு 


253 


முடிவு : 


மாகசீர் வளத்தினை வழுத்தும் பாடலு 
ளோகையி லொருகவி யெனு மோதுவார் 
போகமா மியாவையும் புவியில் துய்த்தபின் 
நாகநாட் டின் பமும் நயந்து துய்ப்பரே ! 


- 200 


வாழி நான்மறை நெறிவாழி யந்தணர் 
வாழி நீணிலத்தினில் மாக மாடினோர் 
வாழி யிக்கதையினை வல்ல மெல்லாமேல் 
வாழி மாலடியவர் வாழி வைய்யமுமே 


- 201 


மகாபுராண முற்றும் . 
விருத்தம் 1406 . 


ஆக அகத்தியாயம் 


க்கு 


காலம் : 


தாருண வருஷம் மாசி மாதம் 25 - ந் தேதி திருத்துறைப்பூண்டியிலிருக்கும் 
நாகமுத்தா பிள்ளையவர்களுக்கு குளி பழய நதத்திலிருக்கும் பெரிய 
தம்பியா பிள்ளை குமாரன் வெங்கிடாசல மகாபுராணம் எழுதினது முற்றும் . 
பெரிய நாயகியம்மன் துணை செய்யவும் . 


திருத்துறைப்பூண்டியிலிருக்கும் நாகமுத்தா பிள்ளை மகன் அரிகை 
புத்திர பிள்ளை சுபகிருது வருஷ்ம் மார்கழி மாதம் 11 - ந் தேதி பெரு 
மழையிலிருக்கும் முத்துப் பொதிய தேவர் மகன் ராமசாமித் தேவர் 
கய்யில் விலைக்கிறேகம் பண்ணிக் குடுத்தது . கைலாசபதி துணை , 
சிவகாமி துணை . 


குறிப்பு : 

இது , குடந்தையிலிருக்கும் மகாமகக் குளத்தில் 12 ஆண்டுக்கொருமுறை நிகழும் 
மகாமக நீராடலின் சிறப்பைக் கூறுவது . 


** - * 


வரிசை எண் : 


3805 


சுவடி எண் : 1756 - a 


நிராலம்ப தீபிகை 


கி . எண்ணிக்கை : 


500 


அளவு : 21x4 செ.மீ. 


ஏடுகள் : 21 
பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : 


நாராயண சுவாமி 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : மிகப் பழுது 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


254 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஹரி : ஓம் 
அது விது 

..........வனல வென்றறி யாமற் பிதற்றி 
நய்ந்தேன் மலமாதிக் கதி பெறுகக்........... 
புரிந்தின்பமய மாய் மௌனக் கனக பீடமிது. 
பரமநிலை யிதுவே . 


முடிவு : 


சீராருங் கலியி னாலாயிரத்துளா யிரசேர் 

முப்பதினாலுமேற் செல்லு நந்தன வருடஞ் 

சித்திரைத் திங்களிற் றேதி யெட்டாகு மதிலே 
யேராரு மாரூரில் தெட்சணாமூர்த்திக ளெதி 

ராகம சத்துக்களு மிலக்கணக் கவிஞருங் 

கேட்டு மகிழ்வாகி யிகபர மிரண்டிலுந்தா 
னேராக வாழ்வை யென ஞான சின்மயத்தீப 

நோனூறு பத்தொன்பது நிராலம்ப தீபிகையு 

நூற்றுப்பத்துக் கவிகணீதி தப்பாது ரைத்த 
சோராத பாக்கியமுறு முத்தம்பா புரம் 

வாழுந்தூய ஞானமுங் கல்வியுஞ் சொல்லு 
நாராயண சுவாமியரங்கேத்து தினந் தொல்லுலகிலே 
யறியவே 


குறிப்பு : 

இது வேதாந்த உபநிடதம் 32- க்கு அதீதமாயிருக்கிற நிராலம்ப வுபனிடதப் 
பொருளைத் தமிழாற் கூறுகிறது . 


100 ஆம் ஏட்டிலிருந்து தொடங்குகிறது . 
கடைசிப்பாட்டில் அரங்கேறிய காலம் காணப்படுகிறது . 


- 


வரிசை எண் : 


3806 


சுவடி எண் : 1756 - b 


தேசோமய வெண்பா 


ஏடுகள் : 16 


கி . எண்ணிக்கை : 


350 


அளவு : 21X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் 
நிலைமை : மிகப் பழுது 


ஆசிரியர் : தேசோமயர் பொருள் : வேதாந்தம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


23 -- வது தொகுப்பு 


255 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக தருவாழ்க குருவே துணை 


தேசோ மய வெண்பா............ நீற்றுரி . 
......... சரனருள் பெற்றக மகிழ்ந்து ........ கூசாமற் 

விழிசேர்த்த முத்தா சேவடியாம் 
நன்மலரைச் சூடினேன் நான் . 


...... 


முடிவு : 


நிற்குணமிவ் வெட்டாக நின்றதுவே பூசை யென 
நற்குணத் தேசோமயர்தான நாட்டினர் காண - சிற்க்கன 
மானமுனை நாடி நுதல்க் கினிக்கணப்பட்டு மனந் 
தானிற்கப் பெற்றதிது தான் . 


குறிப்பு : 

இதில் , மோனமே கீர்த்தனை , ஞானப் பரிபூரணமே நற்செபம் , சராசர 
மெல்லாம் சிற்றுருவாய்க் கண்டால் அதுவே முத்தி என்றெல்லாம் தத்துவ ரூபமாகப் 
பேசப்பட்டுளது . 


வரிசை எண் : 


3807 


சுவடி எண் : 1757 . 


அறிவானந்த சித்தியார் 


ஏடுகள் : 55 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 23x31 செ.மீ 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் ஆசிரியர் : சீர்காழி சிற்றம் பல நாடிகள் பொருள் : 
சிற்றம்பல நாடிகள் சாத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : 

முற்று முளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை . சிவமயம் 
உள்ற முறமை யொரு நாலாய்ச் செய்தவற்கு 
கற்பகத்தின் றாளிணையே காப்பெ ...............குற்றவிங்கன் 
பாதமலர் மேற்கொண்டு பாடவொருப் பாடுகுரு 
நாதனிரு தாளெனது நா . 

திருச்சிற்றம்பலம் 


சீறீ சிவாய குருவே நமக . அறிவானந்த சித்தியார் 


-400 


256 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


சிவமயம் . 


நிரவிய நின்மல நிற்குண நித்திய நிரஞ்சனன் மெய் 

+ 
கரவுள( ங் ) கோயில் கொண்டானெழிற் போற்றுவன் காதலித்தே . 


பரவிய 


முடிவு : 


குறியா வடிவுடைக் கோமள வல்லி குடியுருந்தே 
மறையாக மத்தை வலங்கை மீகாமினில் வாழ்ந்திருந்தே 
அறிவான துன்னுள்ளத் தய்யாக்கி நல்லவ ருள்ளித்தே . 
நெறியக முற்றிக்கும் வித்தாவரேயிது நிச்சயமே . 

ஸ்ரீ பரம சற்குரு நாதன் துணை . 


-312 


காலம் : 


துன்மதி , கார்த்திகை மாதம் 4 - ந் தேதி ஆதித்திய வார நாள் 
பவுர்ணம் அண்ணாமலைக் கார்த்திகை தினத்தில் தொழுதூரிலிருக்கும் 
ராமசாமி ரெட்டியார் எழுதிய மேல் பிரதியைப் பார்த்து அய்யுலு 
வைய ரெழுதியது . அறிவானந்த சித்தியார் வுரை 312 முற்றும் 

திருச்சிற்றம்பலம் 


குறிப்பு : 

இது , எமது சுவடி விவர அட்டவணை தொகுதி 2 பக்கம் 100 போன்றது . இதில் 
முழுது மிருக்கிறது எனினும் , தொடக்கத்தில் 400 என்றுள்ளதால் விளங்கவில்லை . 
வேதாந்த விஷயத்தைக் கூறுவது . 

திதி 


வரிசை எண் : 3808 


சுவடி எண் : 1758 


பாகவதம் 


மூலம் 


ஏடுகள் : 282 கி . எண்ணிக்கை : 28000 

அளவு : 461x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 12 வரிகள் 

ஆசிரியர் : வியாச முனிவர் செவ்வைச் சூடுவார் 
பொருள் : புராணம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருசரணத் துணை . 
சீர்பூத்த பரஞ்சுடராய்ச் சித்தாகிக் கானலிடை 
நீர்பூத்த தெனவுலக நிறைந்தொளிதன்யா ரொன்ற 


23 - வது தொகுப்பு 


257 


வேர்பூத்த முத்தொழிலு மினிதியற்றித் தனினின்ற 
கார்பூத்த திருமேனிக் கடவுண்மலர் அடி நினைவாம் 


நூல் 


பிறந்த பொழுதே துறந்து பிறைக்குழவிபோ 

னடிப்பப் பின் போய்த் தொன்னூ 
லறைந்த புகழ் வியாதமுனி யாதாத்தான் 

மதலா யென்றழைப்பச் செவ்வாய் 


முடிவு : 


கனைத்து வண்டிமிர் துழாய்க் கண்ணன் மாக 
மனத்து வழங்குனர் மகிந்து கெ ............ னர் 
வினைத்திரு கற்றுறு மெய்மை யாதியாய 
நினைத்தன பெற்றிவண்டு வாழியே . 


-16 


குறிப்பு : 

பதினென் புராணங்களு ளொன்றான இதனை வடமொழியில் வியாத முனிவர் 
இயற்றினார் . தமிழில் செய்தவர் செவ்வைச் சூடுவார் . திருமாலுக்குரிய 
புராணங்கள் நான்கனுள் இது பகவத் விஷயமானது . 


வைணவ 


வரிசை எண் : 3809 


சுவடி எண் : 1759 


ஸ்ரீமத் பாகவதம் 


ஏடுகள் : 277 


கி . எண்ணிக்கை : 28,000 


அளவு ; 41x31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : செவ்வைச் சூடுவார் 


பொருள் : புராணம் 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சீர்பூத்த பரஞ்சுடராய்ச் சித்தாகிக் கானலிடை 
நீர்பூத்த தெனவுலக நிறைந்தொளிதன் பாற்றோன்ற 
யேர் பூத்த முத்தொழிலு மினி தியற்றித் தனி நின்ற 
கார்பூத்த திருமேனிக் கடவுண் மலரடி நினைவாம் . 


முடிவு : 


புனைதரு மலங்கல் வெவ்வேற் புரவலன் புகன்ற காதை 
நினைதரு முணர்வின் மிக்கோர் நிகழ்த்துவோர் நிகழ்த்தல் கேட்போர் 


17 


258 


தமிழ்ச் சுவடிகளின் 


வினைதரும் பிறவி வேலை வீழ்த்திடார் வேண்டல் பெற்று 
வினைதரு துளவ மாயனற்பதம் பெறுவர் மாதோ . 


56 


பரசுராமன் கதையும் விசுவாமித்திரன் கதையு 

முரைத்த வத்தியாயம் முற்றும் . 


குறிப்பு : 

இது , முன் பிரதி போன்றது . இதன் பின் , குறிப்புரை எழுதிய 4 ஏடுகள் இருக் 
கின்றன . பாடவேறுபாடுகள் காணக் கிடைக்கின்றன . 


வரிசை எண் : 3810 


சுவடி எண் : 1760 


பாகவத புராணம் 


ஏடுகள் ! 240 ( 249-488 ) கி , எண்ணிக்கை : 25,000 அளவு : 454 x 34 செமீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : செவ்வைச் சூடுவார் பொருள் : புராணம் 
நிைைம : நல்ல நிலை முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


நிமி மரபுரைத்த வத்தியாயம் 
இக்குவாகு வென்றுரைத்திடு நிருபர்கோ னீன்ற 
மக்க ணூற்றுவர் தங்களில் நிமி யெனு மன்னன் 
மிக்கசீர் புனைமார்பினை விண்டு ராதனுக்குத் 
தொக்க நான் மறை முழுதுணர் சுதமுனி சொல்லும் 


- 1 


மூடிவு : 


X 


X 


X 


X 


X 


புதன் றவொன் பதிற்றிரட்டியாம் புராணம் நல்லளவை 
x 

X 
போற்று பாகவத மெனச் சொல்லுமிப் புராண 

மாற்றல் சேர்ந்த சொற்றொடை .............. நானூறே . 
இனைய நூல் கேட்குந ரியாது வேண்டினு 
மனமுவந் தளிக்கு மனுக்கள் வானுளோர் 


x X 

X 

X X X 
வினைத்திருக் கற்றற் மெய்மை யாதிய 
நினைத்தள பெற்றிவ ணீடூழி வாழியே 
சசசெயம் . வேணும் கோபால சுவாமி காயம் . 


23 - வது தொகுப்பு 


259 


காலம் : 


விஷ வருஷம் மார்கழி மாதம் 6 - ந் தேதி புதன் கிழமை திசமியும் சுவாதி நட் 
சேத்திரமு கூடின சுபதினத்தில் எழுதி முடிந்தது முற்றும் சிவமயம் . சோலையா 
பிள்ளை குமாரன் கஸ்தூரிரங்கன் யெழுதினது . வேணும் கோபால சுவாமி சகாயம் . 


குறிப்பு : 
இது , முன் பிரதி போன்றது தொடக்க ஏடுகள் இல்லை . 249 - ஆம் ஏட்டி 

வன்மை 
லிருந்து தொடங்குகிறது . கடைசியில் பாயிர முரைத்த வத்தியாயம் , புராண 
யுரைத்த வத்தியாயம் உள்ளன . 


வரிசை எண் : 3811 


சுவடி எண் : 1761 


பிரகலாத சரித்திரம் 


ஏடுகள் : 45 [ 138 - ஆம் ஏடு முதல் ) கி . எண்ணிக்கை : 2500 

அளவு 
381X4 செ.மீ. பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 
பொருள் : வரலாறு நிலைமை : 

பழுது 

முழுமை : முற்றற்றது . 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


டிக்கி யிருந்தாலும் அணிமாதிகள் பகவத் 
சுமரணத்துக்கு விக்கினமே தவிர வேறில்லை 


--88 . 


அணிமாதி சித்திகள் ஹரி சுமரணத்தினுடைய பலந்தான் 
யென் குறீர்களே அப்படிக்கில்லை விஷ்ணு சேவைக்குப் 
பலன் விமுக்திதான் 


முடிவு : 


கேட்டு சில செனங்கள் அதிக 
வைராக்கியத்தை யடைஞ்சு ஆனந்த 
பாஷ்பத்தோட நமஸ்காரங்கள் 


- 11 . 


இன்னம் சில அந்நிய செனங்கள் 
வேடிக்கை பார்த்துக் கொண்டார்கள் 
அதிமூடாள் பரிகாசம் பண்ணி சிரிச்சுக்கொண்டிருந்தார் 


260 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 


இதன் தொடக்க ஏடுகள் இல்லாததால் தலைப்பு தெரியவில்லை . செய்தி 
கொண்டு நலைப்பிடப்பட்டது . உரை நடையாக உள்ளது . 


வரிசை எண் : 


3812 


சுவடி எண் : 1762 


திருக்குறள் - பரிமேலழகர் உரை 


ஏடுகள் : 300 கி . எண்ணிக்கை : 18,000 

அளவு : 

34/31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் 

ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : நீதி நூல் 
நிலைமை : நல்ல நிலை ; சிறிது பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

ஹரி : ஓம் திருக்குறள் அறத்துப்பால் 
கடவுள் வாழ்த்து 

பரிமேலழகனாயனாருரை 


இந்திரன் முதலிய விறையவர் பதங்களும் 
X X X x 

X 
மூவர்க்கும் பொதுப்படக் கூறினாரென வுணர்க . 


கடவுள் வாழ்த்து 
இது பாயிர முதற் கடவுள் வாழ்த்து 


அகர முதல வெழுத்தெல்லா பாதி 

பகவான் முதற்றே யுலகு . எ.து. 
அகரமாகிய முதலையுடைய வெழுத்துக்க ளெல்லா 


முடிவு : 


நட்பு : அஃதாவது இனிய படைபோல வரசனுக்கு (வினையிடத்துதவுவதாய் 
நட்பினை யைந்ததிகாரம் விதி முகத்தானும் ) பன்னிரண்டதிகார மெதிர்மறை 
முகத்தானுங் கூறுவான்றுடங்கி விதிமுக வதிகார வைந்தினுள்ளு முதற் ........... 


261 


23 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது , சங்கமருவிய பதினெண்கீழ்க் கணக்கு நூல்களுளொன்று , இதன் பிற 
செய்திகளை எமது முதலாம் தொகுதி எண் 68 - a / D - 127- ல் காண்க . 


வரிசை எண் 


3813 


சுவடி எண் : 


1763 


திருக்குறள் - பொருட்பால் 
பரிமேலழகர் உரையுடன் 


ஏடுகள் : 36 

கி . எண்ணிக்கை : 3800 அளவு : 42x31 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-12 வரிகள் ஆசிரியர் : திருவள்ளுவர் பொருள் : நீதி நூல் 
நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


இனி இல்லறத்தின் வழிப்படுவன வாய 
பொருளின் பங்களிருமையும் பயத்ததாய் 
பொருள் கூறுவா னெடுத்துக்கொண்டா 
ரதன் றுணைக் காரணமாய வரசர் நீதி கூற 


முடிவு : 


என்பதத்தா னோரா முறைசெய்யா மன்னவன் 
றன்பதத்தாற் றானே கெடும் . 

எ.து. 


ழுறைவேண்டினாற் கெளிய செவ்வியை யுடையவர் 
சொல்லியவற்றை நூலோர் பலரோடு மாராந்து 
நின்ற வுண்மை கேளப்ப முறை செய்யாத வரசன் 
றாழ்ந்த பதத்திலே நின்ற 


குறிப்பு : 

முதல் 11 ஏடுகள் மிகமிகப் பொஷ எழுத்துக்களைக் கொண்டன . பொருட்பால் 
மட்டும் உரையுடன் இருக்கிறது . 


262 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3814 


சுவடி எண் : 


1764 


பிரமோத்தர காண்டம் 


ஏடுகள் : 118 
பக்கத்திற்கு ! 9 வரிகள் 
நிலைமை : சிறு பழுது 


கி . எண்ணிக்கை : 6000 

அளவு : 41x31 செ.மீ. 
ஆசிரியர் : வரதுங்கராமபாண்டியர் பொருள் : புராணம் 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக 
பஞ்சாட்சர வத்தியாயம் 
பூமேவுஞ் சதுமுகனுந் திருமாலும் போற்றி செய்யத் 
தேமேவு குழலுமையாள் செழுங்குவளை விழிகளிப்ப 


முடிவு : 


மேவரப் புகன்ற சிவகதை முழுதும் 

விழைவுடன் கேட்குன ரவர்தாம் 
யாவர் மற்றேனு மாரியன் முதலோ 
ரெய்தருஞ் சிவபத மடைவார் 

- 108 
இருபற்று ரெண்டாவது புராண மகிமை அற்றியாய முற்றும் . 
ஆக விருத்தம் 1317 . 


காலம் : 


தாருண வருஷம் மார்கழி மாதம் 3 - ந் தேதி ஸ்திரவாரனாள் உதிச்சு 
இருபத்தொன்பது னாழிகைக்கு மேல் பிரமோத்திர காண்டம் நாகமுத்தா 

பிள்ளையவாளுக்கு வெங்கிடாசலம் எழுதிக் குடுத்தது . முற்றும் . 
குறிப்பு : 
இது . எமது முதல் தொகுதி சுவடி எண் 248 / D - 465 , ஏழாம் 

ஏழாம் தொகுதி சுவடி 
எண் 1150 D - 1665 போன்றது . பிற செய்திகள் ஆண்டு காண்க . 


வரிசை எண் : 38 5 


சுவடி எண் : 


1765 


திரட்டுக் கோவை 


ஏடுகள் : 61 + 37 கி . எண்ணிக்கை 

: 5000 

அளவு : 41x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : கோவை 
நிலைமை : மிக மிகப் பழுது (எலிகடி ) முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் 


23 - வது தொகுப்பு 


263 


தொடக்கம் : 


........... நடையதிலடியும் புடையேயாச் கண்டு 
மச்சமும் பிறவும் வன்பா னிகழுங் கச்சமில்லையங் 
கடிவன வாகும் 


துணிவு 


யூசியவன் ..... 


முடிவு : 


சொல்லார் தென்னாகையில் காரோண நாதர் சரும்பிலிப் பேர் 
வல்லாரும் கொங்கை மணர்ந்தன மியாமிந்த மானிலத்தி 
லெல்லாரும் வாழக் சிவசயைத்தி னியல் விளங்கப் 
பொல்லா தவையறத் திங்கள் மும்மாரி பொழிபுயலே ! -.550 


திரட்டுக் கோனை முற்றும் . 


குறிப்பு : 


இதில் , முதல் ஏடு இல்லை . அதனால் கோவை இலக்கணத்திற்குரிய காட்சி , 
ஐயம் ஆகிய பாடல்கள் இல்லை . ஆசிரியர் பெயரும் அறிவதற்கில்லை . கோவை 
இலக்கணம் அமைய உளது . பாட்டுடைத் தலைவன் . ஒருபாட்டில் வண்டமிழ் 
வாணன் தென்மாறைச் செருந்தி உளது . இறுதியில் நானகக் காரோணர் 
பேசப்படுகிறார் . 400 பாடலுக்கு 550 பாடல்களில் பாடப்பட்டுளது . 


என 


இடையில் 51 69 ஏடுகள் இல்லை . பிற்பகுதி அதன் பிரதி எலி கடித்துளது . 


வரிசை எண் : 


3816 


சுவடி எண் : 


1766 


திருவரங்கத் தந்தாதி உரையுடன் 


கி . எண்ணிக்கை : 3000 


அளவு : 48x3 செ.மீ. 


ஏடுகள் : 65 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : அந்தாதி 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஸ்ரீ ரெங்கத் தந்தாதி 
ஓராழி வெய்யவன் சூழுல கேழுவந் தெற்றாங்கா 
காராழி வண்ணர் பெருமாள் அந்தாதிக்கே கர்ப்புரைக்கிற 


264 


தமிழ்ச் சுவடிகளின் 


சீராழி யங்கையிற் பொற்பிரம் பேந்திய சேனையர்கோன் 
கூராழி சங்கந் திருக்கதை நாந்தகங் கோதண்டமே . 


முடிவு : 


சிந்தா குலமுய்யக் குன்றெடுத்தாய் தென்னரங்கஞ் சுற்றுஞ் 
சிந்தா குலங்கல .. ... 

டைத்தளித்தாய் 
சிந்தா குலசெல்வந் தந்தை தாய் குருதெய்வமு நீ 


சிந் ... 


... 


குறிப்பு : 

ஏடுகள் தலைதடுமாற்றம் . இடையிடையே ஏடுகள் இல்லை . இது . எமது 
7- ம் தொகுப்பு சுவடி எண் 1096 / D - 1572 போன்றது . 


வரிசை எண் : 


3817 


சுவடி எண் : 1767 . 


அரிச்சுவடி 


ஏடுகள் : 20 கி . எண்ணிக்கை : 3 

அளவு : 46x2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 1 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் ; இலக்கணம் 
நிலைமை : 

பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி நமோத்து சிந்தம் 


அ . ஆ இ.ஈ. உ ஊ 


எ ஏ.ஐ ஒ..ஔ 


முடிவு : 


ல வ.ழ ள ற.ன. 


குறிப்பு : 

இது , பிள்ளையைப் பள்ளியில் சேர்க்கும் போது ஆசிரியர் கற்றுத் தந்த எழுத்துச் 


சுவடி . 


*** 


23 - வது தொகுப்பு 


265 


வரிசை எண் : 3.818 


சுவடி எண் : 


1768 . 


நளவெண்பா 


ஏடுகள் : 105 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு 


: 39x 3 செமீ 


பக்கத்திற்கு : 4 வரிகள் 

ஆசிரியர் : புகழேந்திப்புலவர் பொருள் : கதை 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் கணபதி துணை 
புலவர் திலகராகிய புகழேந்தியாராற் செய்யப்பட்டது 


இஃது, கையெழுத்துப் பிரதிகளில் ஒன்றுக் கொன்று பலவிதமாக 
மாறுபட்டிருத்தலிற் பல பிரதிகளைக் கொண்டு பரிசோதித்துச் சாரம் 
குமரப்ப முதலியாரால் ஆயலூர் சிதம்பர முதலியார் கேட்டுக் 
கொண்டபடி அக்சிற் பதிப்பிக்கப்பட்டது . 


சாலிய வாகன வருஷம் 1761 - ல் விளம்பி வருஷம் சித்திரைமாதம் , 

இதன் விலை ரூ .1 . 


X X 

X 
நேசரி தங்கூர் நிலவலயந் தாங்கு நளன் 
மாசரிதங் கூற வருந்துணையர் - யீசன் 
கரியானைத் தான்க ருதுபுகழ் பூண்ட 
கரியா னனத்தான் கழல் . 


முடிவு : 


கார் பெற்ற தோகையோ கண்பெற்ற வாண்முகமோ 
நீர் பெற் றுயர்ந்த நிறைபுலமோ - பாற்பெற்று 
மாதோடு மன்னன் வரக்கண்ட மா நகருக் 
கேதோ வுரைப்ப னெதிர் 


முற்றிற்து . 


பாயிரம் 4- + + 


3 ஆகத்திரு விருத்தம் 


--418 . 


காலம் : 


ஆனந்த வருஷம் பிரட்டாசி மாதம் 5 - ந் தேதி தஞ்ச நகரம் மந்தாரடி 
வெள்ளாளத் தெருவிலிருக்கும் வண்டி 

வண்டி கணக்கு திருவேங்கிடத்தாபிள்ளை மூத்தவர் 
பெயர் வெங்கிடாசலபிள்ளை அவர்களுக்கு இளையவன் நாராயணன் 

நாராயணன் கையினால் 


266 


தமிழ்க் சுவடிகளின் 


நளவெண்பா எழுதி முகிந்தது முற்றும் . ஆனந்த வருஷம் பிரட்டாசி மாதம் 5 - ந் தேதி , 
செவ்வாய்க்கிழமை மகா நட்சேத்திரம் இது கூடினத்தில் நளச்சக்கரவர்த்தியினுடைய 
வெண்பா எழுதி முகிந்தது முற்றும் . 


இந்த பொஸ்தகங்களை யாதா ஒருவர் இந்த பொஸ்தகம் தனைக் கேட்டு 
வாங்கிக் கொண்டு போய் எழுதி கொண்டாவது அல்லது வாசித்துக் கொண்டாவது . 
குடுத்துவிட வேண்டியது . வாங்கிக் கொண்டு போய் படித்து , கொடுக்காமல் வச்சு 
இருந்தால் மகத்தாகிய தோஷங்கள் வந்து நேரிடும் சொன்னேன் . இந்த பொஸ்த்தகம் 
எழுதினவன் 

யென்னக அவஸ்தைகள் பட்டு எழுதுனானோ வென்று கனதினில் : 
யெண்ணி குடுக்கும்படி சொல்லியிருக்கிறார் . என்னுடைய வாத்தியார் சீரங்கக் 
கொத்தன் தெருவிலிருக்கும் நாராயணசாமி வாத்தியார் அவர்களுடைய சீஷனான 
நாராயணன் கையினால் எழுதப்பட்டது அனுமந்தராயர் துணையாக வேண்டியது . 
அஞ்சனாதேவி மைந்தன் துணையாக வேண்டியது . 


குறிப்பு : 


இது ; அச்சாகிய நூலின் ஏட்டுப் பிரதி . அச்சான பிறகு ஏட்டில் எழுதிவைக்கும் 
முறையும் இருந்தது . 


வரிசை எண் : 3819 


சுவடி எண் : 1769 


கேதாரங்தர் விரதம் 


ஏடுகள் : 23 


பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : நல்ல நிலை 


கி எண்ணிக்கை : 500 

அளவு : 39x3 செ.மீ. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தோத்திரம் 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் காப்பு 
காரனைய கூந்தற் கவுரி யியற்றியகே 
தார விரதகதை . மால்படிக்க சில்கும் . 
ஐந்துகரத் தந்திமுகத் தண்ணலடி யர்க்கருளும் 
கந்தமலர்ச் செஞ்சரனே காப்பு . 


ஸ்ரீ கைலாசத்திலே பரகேப்பரலும் 

பார்வதா 

தேவியும் சிங்காதனத்தில் 
வீற்றிருக்கையில் தேவாதிகளெல்லாம் வந்து தீஸ்வரனையும் யீஸ்வரியையும் கண்டு 


23 - வது தொகுப்பு 


"267 


முடிவு : 


பக்தியுடனே நோற்றவர்கள் இருக்குமளவும் அரோக திடகாத்திரராகவும் 
வாழ்ந்திருந்து அந்திய காலத்தில் அணாயாச மரணமடைந்து திவ்விய தேகம் பெற்று 
கைலாயப் பதவியில் போய் ஒரு குறையு மில்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் . கேதார 
சீஸ்பரன் நோன்பு முற்றிற்று . 


காலம் : 


ஜய வருஷம் ஐப்பசி மாதம் 9 - ந் தேதி 
குறிப்பு : 


இது , உரைதடை . மூன்று பத்தியாக எழுதப்பட்டுளது . ஐப்பசி தீபாவளி 
அமாவாசையன்று கேதார கௌரி விரதம் நோற்கப்படும் . அதன் செயல்பாடும் பலனும் 
இதில் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 3820 


சுவடி எண் : 1770 


அஞ்ஞானவதைப் பரணி 


ஏடுகள் : 43 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 34x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10 வரிகள் ஆசிரியர் : தத்துவதேசிக நாயனார் பொருள் : பரணி 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் திருச்சிற்றம்பலம் 
தறணிவரு தத்துவனார் தாமுரைத் தஞ்ஞானப் 
பறணிதனைக் கட்டவிழ்த்துப் பார்த்தால்- கறணமுடன் 
சேர்ந்து மணவாது சிவமணமே பூரித்துச் 
சாத்தமணம் நாறுமே தான் . 


தேவிசகாயம் 
கடவுள் வாழ்த்து 


படைப்பானும் வியனுலகங் காக்கு மாழிப் 
படையானும் படைத்தளிக்கப் பட்டதெல்லாந் 


268 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


வாழிதங் குருபரன் மெய்ப்பத்தறானவர் 
வாழைமழை துணிப்பொசித்தத்து வாழ்பவர் 
வாழி பரமானந்தந் - தித்திக்க வாழ்பவர் - 
வாழி சோபானந்தன் நத்துவப் பிரகாசனே ! 


-20 . 


ஆகக் கடவுள் வாழ்த்து முதல் தோத்திரம் வாழிவரைக்கும் 
அதிகாரம் 29 , குறட்டாழிசை 491 . 

அஞ்ஞானவதைப் பரணி எழுதி முகிந்தது . முற்றும் . 
குறிப்பு : 

முதலேட்டில் சித்திரமலர் காணப்படுகிறது . இதில் முழுவதும் இருக்கிறது . 
பரணி இலக்கணம் கடவுட்காப்பு , கடை திறப்பு: முதலான தலைப்புகளில் செய்யுட்கள் 
இருக்கின்றன . ஆனை ஆயிரம் வென்ற மானவனுக்கு வகுப்பது பரணி : இங்கு 
அஞ்ஞானத்தை வென்ற ஞானத்திற்குப் பரணிபாடப் பட்டுளது . இதில் , பேய் முறை 
பாடு . அடியார்கள் பெருமை மிகச் சிறப்பாக உள்ளது . 


இது , எமது 7 - ஆம் தொகுப்பு சுவடி எண் 191 / D - 1198 போன்றது 


வரிசை எண் : 


38.1 


சுவடி எண் : 1771 


செவ்வந்திப் புராணம் 


ஏடுகள் : 59 கி , பெண்ணிக்கை : 3000 

அளவு : 

40x31 செமீ . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : சைவ எல்லப்ப நாவலர் 

பொருள் : 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தலபுராணம் 


தொடக்கம் : 


4; 


ஹரி : ஓம் 
அருளெனுங் கடன் முகந்தடியார் சிந்தையாம் 

பொருபெறு நிலஞ்சிவ போக முற்றிட 
வரமழையுதவு செவ்வந்தி யானையின் 

திருவடியிணை மலர் சென்னி " சேர்த்துவாம் 
திரிசிர கிரியுறை செம்மலார் கதை 

யுரை செயும் பசுந்தமிழ்க் குதவி செய்யுமால் 


23 - வது தொகுப்பு 


269 


முடிவு : 


இனிய விந்தக் கதையி னொன்று படித்த பெயர்க 

விருசெவி னேற்றவர்க ளெழுதி னோர்கள் 
மனையிடத்தி னுபசரித்து வைத்த பேர்கள் . ... 

படிப்பவருக் குறையுளுண்டி வழங்கினோர்கள் 
தனமிகுதி னெடுவாழ்க்கை யடைவர் நல்ல 

தனையரையூம் பெறுவர் சிவபதமுஞ் சார்வ 
ரனலனுக் காரதரவ மெய்தர தலகை சேரா 

தந்தமுறை யினிதிருந்தவ கத்திருப்பார்கள் 


54 


சிவமயம் , தாயானச் சருக்கம் முற்றும் 


ஆகச் சருக்கம் 11-க்குத் திருவிருத்தம் 544. திருச்சிற்றம்பலம் 


காலம் : 


அட்சய வருஷம் ஆவணி மாதம் 24 - ந் தேதி சுப்பராயன் செவ்வந்திப் 
புராணம் எழுதி நிறைவேறினது . முற்றும் . 


குறிப்பு : 

திருச்சிராப்பள்ளியின் தல மகிமை யுரைப்பது . இதில் , திருமலைச் 
சருக்கம் , பிரம்ம தேவனது அசத்தியந் தீர்த்த சருக்கம் , அகத்தியச் சருக்கம் 
இந்திரன் சருக்கம் , தீர்த்தச் சருக்கம் , திருநகரச் சருக்கம் , நினைத்தது கொடுத்த 
சருக்கம் , சாரமாமுனிச் சருக்கம் , சூரவான தித்தச் சருக்கம் , உரையூரழித்த சருக்கம் , 
தாயான சருக்கம் ஆகிய 11 சருக்கங்கள் உள்ளன . இடையிடையே ஏடுகள் இல்லை 


வரிசை எண் : 3822 


சுவடி எண் : 1772-3 


திருச்செந்தூரப் புராணம் 


ஏடுகள் : 117 கி . எண்ணிக்கை : 3500 

அளவு : 35x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அருணாசலக் கவிராயர் பொருள் : 
தலபுராணம் 

நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


ஊற்றெடுத்து வண்டொலிடு மும்மத்த் ... 
தாற்றொழுக்கு னருவியஞ் சாரல் போல 


270 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஏற்றுகைக்கு மிறைவர்க்கு முந்திய 
மாற்றில்லாக் களியானை மைவாநாத்துவாம் . 


கடவுள் வணக்கம் 
எழுத்துஞ் சொல்லும் பொருளு மிணக்குற 
வழுத்து தெனா செயந்திப்பதி மாண்மிய 


முடிவு : 


யயில் வாழி செயந்திபுரத் துற்றோர் வாழி 

யாறுமுகப் பெருமான்றன் கருணை வாழி 
பயில்வானனம் முகில்வாழி புராணங் கேட்போர் 

படிப்போர்கள் இணையெல்லாம் வாழி மாதோ . 


T04 


பதினெட்டாவது சுகப்பிரம வருஷி சுவாமியைப் பூசை பண்ணின அத்தியாய 
முற்றும் . ஆகத் திருவிருத்தம் 900. எழுதி நிறைந்தது . 


திருச்சிற்றம்பலம் . குருமுன்னிற்க 
வேலு மயிலுந் துணை செய்ய வேண்டியது 


குறிப்பு : 

து , திருச்செந்தூரின் சிறப்புரைப்பது இது , செயந்திப் பதி என்று இந் 
நூலாசிரியால் பாடப்பட்டுள்ளது . 


வரிசை எ 

எண் 


. 


3823 


சுவடி எண் : 


1773-5 


பரத கண்டத்திலே பதினெட்டு 

தலத்துக்கும் விபரம் 


ஏடுகள் : 3 


கி . எண்ணிக்கை : 50 


அளவு : 35x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : தலபுராணம் 
நிலைமை : பழுது முழுமை : 

முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சுப்பிரமணிய சுவாமிக்குப் பாத கண்டத்திலே 
பதினெட்டுத் தலமுண்டு . அந்த விருத்தாந்தங் 
காலமே கேட்குர சகல பாவங்களையும் போக்கில் 
சகல புண்ணியங்களையுந் தரும் 


23 வது தொகுப்பு 


271 


மூடிவு 


சறுவ துங்கை பத்திரைக்கு வடகரையிற் 
கவுசிகனென்கிற பிராமணனுக்கு ஞான 
உபதேசம் பண்ணின அவதாரம் பெயர் ஞான தேசிகர் 
இந்தப் பதினெட்டு விதமுங் கந்தமாத்திலே யுண்டு 
அறியவும் . 


குரு முன்னிற்க . வேலு மயிலுந் துணை , 


குறிப்பு : 

இது , முருகப்பெருமான் பதினெட்டு இடங்களில் அரிய செயல் புரிந்ததைக் 
கூறுகிறது . 


வரிசை எண் : 3824 


சுவடி எண் : 1773 . 


கல்லாடம் + திருக்கோவையார் 


ஏடுகள் : 108 கி . எண்ணிக்கை : 4000 

அளவு : 34x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : கல்லாட்டர் பொருள் : சிற்றிலக்கியம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக , கல்லாடம் மூலபாடம் காப்பு . 


கல்லாடற் செய்பனுவற் கல்லாட நூறுனூல் 
வல்லார் சங்கத்தில் வதிந்தருளி- சொல்லாயு 
மாமதுரை யீசர் மனமுவந்து கேட்டுமுடி 
தாமசைத்தார் தூறு தரம் . 


மூடிவு : 


போது குலாய புனைமுடி வேந்தர்தம் போர் முடிமேல் 
மாது குலாய மென்னோக்கிச் சென்றார் நமர் வண்புலியூர்க் 
காது குலாய குழையெழிலோனைக் கருதலர்போ 
லேது கொலாய் விளைகின்றதின் றொன்ளா விடுமதிலே , 

ஓதற் கலவாமே தக்கவரெனப் பூங்கொடிக் கலக்கம் 
பாங்கி சண் இசைத்தது . 


272 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதில் , கல்லாடச் செய்யுளும் , அதற்கு நிகாரன திருக்கோவையார் செய்யுளும் 
குறிக்கப்பட்டுள்ளன . 


முதலில் 7 ஏடுகள் இந்நூலின் சிறு குறிப்புகளைப் பெற்றுள்ளன . 


வரிசை எண் : 


3825 


சுவடி எண் : 1774 


மதுரைக் கலம்பகம் 


ஏடுகள் : 36 
பக்கத்திற்கு : 5 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


கி . எண்ணிக்கை : 600 

அளவு : 33x3 செ.மீ. 
ஆசிரியர் : குமரகுருபர சுவாமிகள் பொருள் : கலம்பகம் 
முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


தொடக்கம் : 


புந்தித் தடத்துப் புலக்களி றோடப் பிளிறு தொந்தித் 
தந்திக்குத் தந்தை தமிழ்க்குத வென்ப தென்றண் மலர் தூஉய் 
வந்திப்பதுந் தனிவாழ்த்துவது முடிதாழ்த்து நின்று 
சிந்திப் பதுமன்றிச் சித்திவினாயகன் ரீரடியே ! 


நூல் 


பணிகொண்ட திரையாழி சுரி நிமிர மருங்கசை இ 
பணி கொண்ட முடிச்சென்னி யரங்காடும் பைந்தொடியும் 


முடிவு : 

சந்தவிருத்தம் 
உடையதோர் பெண்கொடி திடுமுக மண்டல மொழுகு பெருங்கருணைக் 
கடலுதவுஞ் சில்கயல் பொருமொய்ம்புள கடவுணெடும் பதியாம் 
புடைகொள் கருங்கலை வனைபவள வெண்கலை புனையுமோர் பெண்கொடியர் 
வடகலை தென்கலை பலகலையும் பொலி மதுரை வளப் பதியே ! 

- 98 
குறிப்பு : 

சுவடியில் மாணிக்கவாசகர் அருளிச் செய்தது என் றுளது . இது , குமரகுருபரர் 
இயற்றியதே . திருவாலவாய் எனப்படும் மதுரையின் கண் எழுந்தருளியுள்ள இறைவன் 
மீது , பலவகைச் செய்யுளானும் கலம்பகமாகப் பாடப்பட்டுளது . 
இது , எமது சுவடி 

எண் 

175 D - 275 போன்றது . முதலில் சட்டைமுனியார் 
வைத்திய நூலிலிருந்து எழுதிய பாடல்கள் கொண்ட முறிந்த ஏடொன்றுளது . 


23 - வது தொகுப்பு 


273 


வரிசை எண் : 3826 


சுவடி எண் : 1775 


திருமந்திரம் 


ஏடுகள் : 225 


கி . எண்ணிக்கை 


: 16,000 


அளவு : 341x31 செ.மீ. 


ஆசிரியர் : திருமூலர் 


பொருள் : திருமுறை 


க்கத்திற்கு : 11 வரிகள் 
நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : 


தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


அய்ந்து கரத்தனை யானை முகத்தனை 
யிந்து யிளம்பிறை போலு மெயிற்றனை 
நந்தி மகன் றனை ஞானக் கொழுந்தனைப் 
புந்தியில் வைத்தடி போற்றுகின் றேனே 


திருச்சிற்றம்பலம் 
கடவுள் வாழ்த்து 


போற்றிசைத் தின்னுயிர் மன்னும் புனிதனை 
நாற்றி சைக்கும் நல்மாதுக்கும் நாதனை 


மூடிவு : 


வதணுலே முசங்குதான் துரிபிரமன் கனக 
முசப்புடன் கூட்டி மெழுகு விண்வடிவி 
லெனவெ விஷ்ட்டுணு வாகுந் தினமுஞ் 
சாகாதிருப்பன் சிவ னவன் 


- 3009 


குறிப்பு : 

தொடக்கத்தில் சுபசித்துள பிரத்திரட்டு என்றுளது வினங்விெல்லை . இதில் , 
வேதச்சிறப்பு , குரு பாரம்பரியர் . குருமடம் வரலாறு . அகத்தியர் பதியில் வீரட்டம் . 
குரு நிந்தை . மயேசுர நிந்தை . அஷ்டாங்க யோகம் . இயமம் நியமம் , நல்குரவு . நடு 
நிலையாமை , கள்ளுன்னான்மை . திருவடிப்பேறு , ஆகாசபேதம் , திருநீற்று மகிமை 
முதலான பல தலைப்புகள் உள்ளன . திருமூலர் 3000 என்பவர் இதில் 3009 பாடல் 
கள் உள்ளன . பாடல்கள் மாறுபடக் காணப்படுகின்றன . 


18 


274 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3827 


சுவடி எண் : 1776 - a 


பஞ்சதசப் பிரகரணம் 


ஏடுகள் : 165 கி . எண்ணிக்கை: 3000 

அளவு : 221x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


சித்திர தீபிகை 
வித்தியா ரண்ணிய சுவாமிகள் லோகானுக்கிரக நிமித்தியமாய் 
சகல வேதாந்தத்தினுடைய பொருள்களெல்லா மனதிலே 
சேகரிச்சுக் கொண்டு சகல வேதாந்த மெல்லாம் 
அதிகரிக்க மாட்டாத பேர்க்கு 


முடிவு : 


நிரூபாதியாய்ச் சுயம்பிரகாசமாயிருக்கிற பிறமத்துவம் 
அகண்டானந்த வடிவாய்த் தானாகவே விளங்குமென் 
றுத்தரம் இப்படிப் பிரமானந்தத்துக்கு வழிபாடாகத்தானே 
விஷையானந்தத்தை நிரூபிச்சோம் . யிது வழியே 
யெல்லாரும் மோட்சத்தை யடையக் கடவார்கள் . 


விஷையானந்த முற்றும் . 

சுபமஸ்து . 


குறிப்பு : 

முதலில் அட்டவணை எழுதிய ஏடொன்றுளது . 


இது , எமது சுவடி எண்கள் . 256 / D - 654 ; 528 / D - 655,994/ D . 1773 போன்றது . 


எழுதிய 


இதன் பின்னர் , உபாசனை அனுசரிப்பு , தியானிப்பு முதலியன 
ஏடுகள் 2 உள்ளன . 


23 - வது தொகுப்பு 


275 


வரிசை எண் : 


3828 


சுவடி எண் : 1776.b 


சர்பத்து முதலியன 


ஏடுகள் : 4 எண்ணிக்கை : 100 

அளவு : 221x3 செ.மீ 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


திராட்ச பழ சர்பத்து 


திராட்சபழம் சேர் -1 . நீர்விட்டலம்பி 
ஒரு சட்டியில் போட்டு படி 3 நீர்விட்டு 
அடுப்பில் வைத்து அதில் விட்ட சலம் 


முடிவு : 


ஆமலகப் பழச்சாற்றி லரைப்பு சாமம் - 8 
சிறு பயறளவு அரைத்துப் போடவும் 
முலைப்பால் நீரிதில் இடவும் 


ஒருதலைவலி 


கண்வியாதி 96 - ம் போம் 
மாலைக்கண் போம் . 


குறிப்பு : 


இதில் , சில மருந்து முறைகள் . தீரும் நோய்கள் பேசப்படுகின்றன . 


சி 


வரிசை எண் : 3829 


சுவடி எண் : 1777.1 


தாயுமானவர் தோத்திரம் 


ஏடுகள் : 1 + 1 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 21x4 செ.மீ. 
பக்கத்திற்கு | 13-15 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 

பொருள் . 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை 

முழுமை 1 முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


276 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 
அங்கையி னெல்லிக் கனியென் ஞான 

அனுபவ நிலையெல்லா மறிவொன்ப 
அங்க் காதவருக் கறி நிலை தோன்றத்தோகு 

தமிழ்மாரியாய்ச் சொரிவோன் 


முடிவு : 


தேக்கிய கடற்கு நாவாய் 

தெக்கணா மூர்த்தி பொற்றாள் 
பாக்கியம் பெற நினைந்த 

பக்குவர் பாதத் தூளே 


குறிப்பு : 

இதில் , தாயுமானவரைப் புகழ்ந்து பாடிய பாடல்கள் உள்ளன . இதற்கு முன் 
ஏட்டில் . அவர் பாடிய பாடல்களின் தலைப்புகள் அமைந்த செய்யுட்கள் காணப்படு 


கின்றன . 


வரிசை எண் : 3830 


சுவடி எண் : 1777-6 


தாயுமான சுவாமி பாடல்கள் 


ஏடுகள் : 151 கி . எண்ணிக்கை : 12,000 

அளவு : 21x4 செ.மீ. 
பக்கத்திற்கு : 10-15 வரிகள் ஆசிரியர் : தாயுமான சுவாமிகள் பொருள் : 
தோத்திரம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


பரசிவ வணக்கம் 


அங்கிங் கெனாதபடி யெங்கும் பிரகாசமாய் 

ஆனந்த பூர்த்தி யாகி 
யருளொடு நிறைந்த தெது தண்ணருள் வெளிக்குள்ளே 

யகியாண்ட கோடி யெல்லாந் 
தங்கும்படிக் கிச்சைவைத் துயிர்க் குயிராய்த் 

தழைத்ததெது மணவாக் கினாற் 
பட்டாம் நின்றி தெது சீமைய கோடிகளெல்லாம் 

தந்தெய்வ மெந்தெய்வ மென் 


23 - வது தொகுப்பு 


277 


முடிவு : 


பந்தமற்றே பசுந்தோகையும் பதித்துவமாய் 

வாழ்கப் பாசமற்றே நேசமுற்றே பத்தரெல்லாம் வாழ்கச் 
செந்தமிழாலருநூலைச் செய்தோரும் வாழ்க 

தென்மறைசைப் பிள்ளை முதற்றெளிதமிழ் வாழ்ந்திடவே 


- 
3 


குருதுதி வாழி முற்றிறும் , 


1499 


பதியழ் 73- க்குச் செய்யுள் 

குருவே துணை . 


காலம் : 


கரவருஷம் தைமாதம் 23 - ந் தேதி , சுக்கிர வாரமும் துதிகையும் சதைய நட்சேத் 
திரமும் கூடின சுபதினத்தில் தாயுமான சுவாமிகள் பாடல் எழுதி முடிந்தது முற்றும் . 


குறிப்பு : 

இதில் , பராபரக்கண்ணி , அகவல் , வண்ணம் முதலான எல்லாச் செய்யுட்களும் 


ள்ளன . 


வரிசை எண் : 


3831 


சுவடி எண் 


. 


1778 - a 


தாயுமான சுவாமி பாடல் 


ஏடுகள் : 77 கி . எண்ணிக்கை - 1600 

அளவு : 264 x 2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : தாயுமான சுவாமிகள் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அங்கிங் கெனாதபடி யெங்கும் பிரகாசமாய் 
யானந்த பூர்த்தியாகி 

யருளொடு நிறைந்ததெது 


முடிவு : 


தொண்டனென வேண்டுகின்றேன் 

வுண்டிவரு கொன்றையணி 
யண்டர்நாயக கயிலை மற்கின்ற தெய்வமே 


278 


தமிழ்ச் சுவடிகளின் 


யொன்றாகி யானந்த வொளியாகி 
யென்னுயிருக் குயிரான பரசிவமே ! 


--10 


முற்றும் 
சிவமயம் 


குறிப்பு : 

இதில் , பரிபூரணானந்தம் , சின்மயானந்தகுரு . கருணாகரக் கடவுள் , மவுன 
குரு , சித்தர்கணம் , சச்சிதானந்தசிவம் , தேசோ மயானந்தம் , சிற்சுகோதய விலாசம் , 
ஆனத்தமான பரம் . சுகவாரி , எங்கு நிறைகின்ற பொருளே , பரமசிவம் ஆகிய பாடல்கள் 
உள்ளன . 


வரிசை எண் : 


3832 


சுவடி எண் : 1778 - b 


தத்துவக் குறிப்பு அட்டவணை 


ஏடுகள் : 15 கி . எண்னிக்கை : 300 

அளவு : 261 x 2 செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவக்கட்டளை 
நிலைமை : பழுது முழுமை : முற்று முளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ரி : ஓம் 


மூலத்தில் நின்ற குஞ்சரத்தைப் போற்றி 

முளரினுள் முகந்தன்னை முறையால் லேத்தி 
ஞாலத்தி லுண்ட மலரடியை வாழ்த்தி 

நலஞ்சிறந்த ருத்திரனை நயந்து பாடி 


முடிவு : 


அனாதகத்தில் சிகாரமென்ற அஷ்ஷரம் நிற்கும் 
எழாசிசை விசித்தியில் வகாரமென்ற அஷ்ஷரம் நிற்கும் 
இனியெட்டாதியில் ஆக்கினையில் யகாரமென்ற 
அஷ்ஷரம் நிற்கும் . ஆகதிசை எட்டுக்கும் 
அஷ்ஷரம் எட்டு 

திருச்சிற்றம் பலம் 


குறிப்பு : 
இது , தத்துவங்களைப் போதிக்கிறது . 

* 


23 - வது தொகுப்பு 


279 


வரிசை எண் : 


3833 


சுவடி எண் 1778 . 


உடல் கூறு தத்துவம் 
தொண்ணூற்றாருக்கு விபரம் 


ஏடுகள் : 18 


கி . எண்ணிக்கை : 


400 


அளவு : 261x2 செ.மீ 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவக்கட்டளை 
நிலைமை : பழுது முழுமை ! முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பூதம் 


- 5 


தொழில் 


- 


கரணம் 


5 
4 

1 


பொறி 5 
புலன் 5 
கன்மேந்திரியம் - 5 


- 


அறிவு 


நாடி 


10 


வாயு 


10 


முடிவு : 


அஷ்டமத் மென்கிற யானைகளும் சேத்து 
நாலுவேத மென்கிற புரவிகளும் பட்டு 
பரபோக மென்கின்ற வாளும் படிக் கதவும் 
திறந்து அசுத்த மாய்கை என்கின்ற 
தேவியும் யிரு 


..... 


குறிப்பு : 


இது , எமது சுவடி எண் 1328 / D - 1869 தத்துவக்கட்டளை போன்றது . 


- * - * 


வரிசை எண் : 3834 


சுவடி எண் : 1778 - d 


அகத்தியர் -205 


ஏடுகள் : 8 


கி . எண்ணிக்கை : 150 


அளவு : 261x2 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர். அகத்தியர் பொருள் : மருத்துவம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் .. 


280 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஹரி : ஓம் 


பூரணமாயி முன்னூலும் புகையிற் சூடாம் 

புகையெழும்பி மேகமதாயி சிரசிற் சூடாம் . 
காரணமாய் நீர்கலந்து கண்ணில் ரோகம் 

கனலெழுந்து வாயுவினால் சூலை ரோகம் 


முடிவு : 


பத்து நாளைக்கும் அரைத்துப் போடவும் 
இந்தப்படி சாப்பிட்டால் மேகவாயுவு 
தீரும் . இது அறியவும் 


குறிப்பு : 


இதில் , தலைப்பு இல்லை . செய்யுள் கொண்டு 

செய்யுள் கொண்டு தலைப்பு கொடுக்கப்பட்டது . 
இதில் , பித்த வெட்டைக்கு மருந்து , சூட்டுக்குக் கணத்துக்கு எண்ணெய் , மேகவாயு 
வுக்குக் கிஷாயம் ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் : 3835 


சுவ 


வடி எண் : 


1778 - e 


அகத்தியர் குழம்பு 


ஏடுகள் : 21 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 261 x 2 செ.மீ. 


ஆசிரியர் : அகத்தியர் 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : பழுது 


பொருள் : மருத்துவம் 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பற்பதம் தன்னில் வாழும் 

பரமனார் அருளி னாலே 
பொருமாயா யுலகி லுள்ளோர் 

புண்ணிய செனங்க ளுக்கு 


முடிவு : 


மதியால் வந்த நோய்க ளெல்லா 

மலுணரே கடலில் போய்விடுமே 


23- வது தொகுப்பு 


281 


அறியாயோ யெங்கள் அகத்தீசர் 

அய்ய ருரைத்த மொழியிதுவே . 


-10 


குறிப்பு : 


இது , மருத்துவத்தைச்சார்ந்த தாகும் . 


வரிசை எண் : 


3836 


சுவடி 


எண் : 1778 - f 


வைத்தியத் திரட்டு 


ஏடுகள் : 49 


கி . எண்ணிக்கை : 1000 


அளவு : 26 } x2 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : பலர் 


பொருள் : மருத்துவம் 


நிலைமை : 


மிகப் பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


மேக பஞ்சா முற்தம் 
மேக வாயுவு மேகக் கட்டி அரையாப்பு 
புண்ணு யிதுக்கு மேக பஞ்சாமுர்த எண்ணை . 
வௌக்கெண்ணை 5 படி 
பரங்கிப்பட்டை பலம் -5 


( முடிவு : 


மேகச் சூட்டுக்கு எண்ணெய் 
ஆவாரம் பட்டை ......... 
ஒரு பானையில் போட்டு , 
சித்தாமணக் கெண்ணெய் 
பால்சேத்து எலுமிச்சம் ........... 
அடுப்பிலேற்ற ... 


... ........... 


குறிப்பு : 


இதில் , குளிர்காச்சல் சுரத்துக்கு , மேகங்கள் , குஷ்டங்கள் , குன்மங்கள் தீ 
முதலான மருந்துகள் செய்முறை கூறப்பட்டுள்ளன . 


282 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3837 


சுவடி எண் : 1779 


அவிரோத வுந்தியார் - உரையுடன் 


ஏடுகள் : 123 கி , எண்ணிக்கை : 2500 

அளவு : 20x31 சென்டி மீட்டர் 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : சாந்தலிங்க சுவாமிகள் பொருள் : வேதாந்தம் 
நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 
தொடக்கம் : 


எல்லா முடையான் குருவாகி வந்தெம 
தல்ல லறுத்தானென் றுந்தீபற 

அவன் றாழ் தொழுவோ மென் றுந்தீபற . 
என்றது . சொல்லுவார் சொல்லும் வண்ணங்க 
ளனைத்தையு. முடைய வொரு பூரணன் 
குருவடிவமாகி யிவ்விடத்திற் றோன்றி 
யொன்றுக்கும் பற்றாத வென் னுடைய பிறவித் துன்பத்தை 
வொறுத் தருளினன் . 


முடிவு : 


. 


ஆனந்தமே யதினா னோரென்றுஞ் செய்யுள் துடங்கி 
யிச்செயுள்ள காறு ஞானிகள் காறு ஞானிகள தா சாரங் 
கூறினாரெனக் கொள்க 

சாந்தலிங்க சாமியார் திருவடிகளே சரணம் 


குறிப்பு : 

இது , கோவை மாவட்டம் , பேரூரில் உள்ள மடத்தினைத் தோற்றுவித்த தவத் 
திரு சாந்தலிங்க அடிகளாரால் இயற்றப் பட்டதாகும் . 


இது , எமது சுவடி 


எண் 1171 / D - 1715 போன்றது . 


வரிசை 
சை எண் 


. 


3838 


சுவடி எண் : 


1780 


திருச்சிற்றம்பலக் கோவையார் 


ஏடுகள் : 88 கி . எண்ணிக்கை : 2000 

அளவு : 141x3 செ மீ . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : மாணிக்கவாசகர் பொருள் : திருமுறை 
நிலைமை : சிறிது பழுது 

முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


23 - வது தொகுப்பு 


283 


தொடக்கம் : 


........ 


........ 


செய் கோதொடுக் கோபணியீ ரணியீர் மலத்துஞ் சுரிகுழற்கே 
கரையுற்ற வேலவன் குறையுற்றது 


63 


அவன் குறிப்பறிதல் 
அளிய மனனும்மொன் றுடைத்தண்ண லெண்ணரன் றில்லையன்னான் 
கிளியை மனனுங் கமையச் சொல்ல நிற்பிற் கின்டுத்த 


தாரணி கொன்றையன் றனக்கோர் தஞ்சங்க நிதிசே 
ரூருணி யுற்றவர்க் கூரன் மற்றியாவர்க் கூதியமே 
இரும்பரிசி லேற்றவர்க் கருளி 
விரும்பினர் மகிழ மேவுலத லுரைத்தது . 


400 


திருச்சிற்றம் பலக் கோவையார் முற்றிற்று 
மாணிக்கவாசக மூர்த்தி பாதார விந்தமே கெதியாக 


அருள்சேர் விழிகளாறாக யறிவுக் கடங்கா ஐம்புலன்க 
ளிருள்தா னகலத் திருக்கோவை யியம்பக் கேட்ட வேதியாக 
பொருள் தா வரூள வேண்டுமெனப் பொருளே பொருளாம் புண்ணியனார் 
பொருள் பொய்யென்று கைகாட்டிப் பொன்னம்பலத்தே போய்ப் புகுந்தார் 


திருச்சிற்றம்பலம் 


காலம் : 


விழ வருஷம் ஆவணிமாதம் 18 - ந் தேதி . நடராசன் திருவடி வாழ்க . 


குறிப்பு : 

1-15 , 19 , 92 , 94 , 95 , 96 , 103 , 105 - 107 , ஆகிய ஏடுகள் இல்லை . 
மாணிக்கவாசகர் தங்கியிருந்த திருமடத்திற்கு , சிவபெருமான் அந்தணர் வடிவில் 
வந்து ஓரிரவு “ நீர் பாடிய பாடல்களையெல்லாம் சொல்லுக ” என்று கேட்க , அவ் 
வாறே மாணிக்கவாசார் சொல்ல திருவாசகத்தை எழுதிய அந்தணர் . பாவை பாடிய 
வாயால் கோவை பாடுக 

எனக் கேட்டலும் . உடனே அவர் பாடிய இத்திருக் 
கோவையாரை எழுதி , மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பல முடையார் 
கையெழுத்திட்டு சுவடியுடன் மறைத்ததாக வரலாறு . அத்தகு சிறப்புடையது இத் திருக் 
கோவையார் . 


284 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


383g 


சுவடி எண் : 1781 . 


பொன்வண்ணத் தந்தாதி 


ஏடுகள் : 17 கி . எண்ணிக்கை : 500 

அளவு : 161x4 } செ.மீ 
பக்கத்திற்கு : 12 வரிகள் ஆசிரியர் : சேரமான் பெருமாள் நாயனார் பொருள் : 
திருமுறை 

நிலைமை : சிறிது பழுது முழுமை : முற்றுமுளது . 
எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பொன் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண மேனி பொலிந்தி ..... 
மின் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்று 
தன் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ண மால்விடை தன்னைக்கண்ட 
வென் வண்ண மெவ்வண்ண மவ்வண்ணமாகிய வீசனுக்கே 

-1 


முடிவு : 


மாயன்ன மாமணிகண்டன வளர்சடையாற் கடிமை 
யாயின தொண்டர் துறக்கம் பெறுவது சொல்லுடைத்தே 
காயசின வானை வளகுங் கனக மலை யருகே 
போயின காக்கையு மன்றே படைத்தது பொன் வண்ணமே ! 


- 100 


போனன வண்ணத் தந்தாதி முற்றுப் பெற்றது சிவகிருபை 


வரலாறு இதனானுணர்க . 


அன்று வெள்ளானையின் மீதிமையோர் சுற்றணுகுறச் செல் 
வன் றொண்டர் பின் பரிமேற் கொண்டு வெள்ளிமலையான் முன் 
செறெழிலாதி யுலா வரங்கேற்றிய சேரர் பிரான் 
மன் றிடை யோது பொன்வண்ணத் தந்தாதி வழங்கிதுவே . 


காலம் : 

சாலிய வாகன சகாத்தம் 1757 - ம் வருஷம் துன்முகி வருஷம் ஆவணி மாதம் 
15 - ந்தேதி மூகி ந்தது . 


குறிப்பு : 

இதன் விளக்கம் இந்நூலின் இறுதிவாலாற்றுப் பாடலில் உள்ளது . ஏடுகள் தலை 
தடுமாற்றம் 


23 - வது தொகுப்பு 


285 


வே 


வரிசை எண் 


* 


3840 


சுவடி எண் : 1782 


அத்து வீதானுபவம் 


ஏடுகள் : 27 


சி . எண்ணிக்கை : 


600 


அளவு : 201X4 செ.மீ. 


பக்கத்திற்கு : 10 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : 


பழுது 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


அதிகாரி லட்சணம் 


பத்தியுடனிற் பிறப்பில் முற்பிறப்பி லாகிலுமே பலன் வேண்டாமை 
நித்திய நைமித்தியமா முதலான கருமங்கள் நிறையச் செய்தால் 
ஒத்திருந்த சித்த சுத்தி யுண்டாம் பின்னுபா சினையா லொருமையுண்டா 
முத்திதரும் விசாரனையாற்பின் சீவன் பிரமமாய் முடியுந் தானே 


- 


முடிவு : 


சிரிட்டிக்கு முன்விரண்டி லாம் லோன்றா யிருந்த சத்தே தினந் 
தேகாதி யிருத்திக்குஞ் சாட்சியாகிய நீயென்றே 

சாமவேதஞ் சொல்லு மருப்ப மிலா ..........-- 
குறிப்பு : 

இதில் , 101 - வது ஏடு இல்லை . இதில் , ஆவரண நீங்குதல் , இகபரபலன் , 
முத்தருக்குப் பிறப்பிலாமை , சீவன் முத்தர் லட்சணம் , பரமத நிராகரிப்பு . அத்துவித 
நிலை நிறுத்தல் , சமாதி லட்சணம் , சாட்சி சொரூபம் , ஆனந்த சொரூபம் , விவேக 
சொரூபம் ஆகியவை உள்ளன . வேதாந்தத்தை விளக்குகிறது . 


இது , எமது சுவடி எண் 1480 / D - 2049 போன்றது . 


வரிசை எண் : 3841 


சுவடி எண் :.1183-8 


கொங்கணர் ஆறுசூட்ச தெரிசனம் 


ஏடுகள் 2 
பக்கத்திற்கு 9 வரிகள் 
நிலைமை ; நல்ல நிலை 


கி ... எண்ணிக்கை : 50 
சிரியர் : கொங்கணர் 
முழுமை : முற்று முளது 


அளவு : 17x3 செ.மீ. 
பொருள் : சைவ சாத்திரம் 
எழுத்து : தமிழ் . 


286 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சொல்லுகிறேன் சூட்சத்தின் மகிமை கேளு 

சுருதிவெளிக் கெட்டாத சூட்ச மப்பா 
வெல்லுவையோ சொல்லுதற்கு பிள்ளாய் பிள்ளாய் 

வேதாந்தஞ் சித்தாந்தம் பறையி னுள்ளே 


முடிவு ! 


துலைக்குளியால் நிலைக்க வந்து அமுர்த முண்ணுஞ் 

சோதியாம் பராபரத்தின் சியலென் 
றலைத்துவிட்டு ஆதி அந்த மல்லா திடத்தே 

அயர்ந்துபேர் சுட்டி நின்ற யிடந்தான் காணே | 


-6 . 


குருவே துணை 


குறிப்பு 

வேதாந்தம் போல் காணப்படும் இது சூட்சுமத்தின் நிலைதனை விளக்குகிறது . 


வரிசை எண் : 


3842 


சுவடி எண் : 1783 - b 


சிவயோக தீபிகை 


ஏடுகள் : 75 எண்ணிக்கை : 2000 

அளவு : 17x3 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் 

ஆசிரியர் : சதாசிவயோகீசுவரர் பொருள் : 
வேதாந்தம் நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் 

ஸ்ரீ சதாசிவயோகீசுபரராலே ரசிக்கப்பட்ட 
சிவயோக தீபிகை யென்குற யோக 
சாத்திரத்திலே அந்தர பூசாவதான 
மாகுறதை நிரூபிக்கிறார் . 


முடிவு : 


அஞ்சு படலங்களாக ரசிக்கப்பட்ட தென்று 
சொல்லி கிறந்தகர்த்தா அனுக்கிரகம் பண்ணினார் 


23 - வது தொகுப்பு 


287 


இந்தப்படி சதாசிவ யோகீசுபரராலே 
இராசயோக விடையமான அமண்டக விதானமான 
அஞ்சாம்படல முத்தும் . ஆக படலம் 5 - க்கு 
கலோபம் 287. குருபாதமே கெதி , 


காலம் : 


விளம்பி வருஷம் கார்த்திகை மாதம் 28 - ந் தேதி 


குறிப்பு : 

இது , வடமொழி நூலான " சிவயோகப்ரதீபிகை என்பதன் மொழி பெயர்ப் 
பாகும் . தனை மொழி பெயர்த்தவர் இன்னாரெனத் தெரியவில்லை . அச்சாகியுளது . 


4 


வரிசை எண் : 3.843 


சுவடி எண் : 1783 - c 


பரமஞானம் 


ஏடுகள் : 11 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 17x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : நல்ல நிலை 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 


பரமஞானமாவது பரமாகிய மூலாதி 
பாதத்திலே பரனென்றும் பரையென்றும் 
பரை குடிலை யென்றும் பரனாத மென்றும் 
பரவிந்து வென்றும் ஆராதாரமா யிருக்கும் 


முடிவு 


இப்படிச் சத்தியுஞ் சிவமு மொன்று பட்டவிட 
பேரொளிக் கொழுந்தே கடவுள் நாடியாய் நிற்கும் 
கடவுள் நாடியாவது சுழிமுனை . அந்தச் 
சுழிமுனை மீதிலே பேரொளிப் பிரபையுள்ளே 
பிண்டாண் டங்களெல்லாந் தோன்றி யொடுங்கு 


மென்றவாறு . 


தெஷ்சணாமூர்த்தி துணை 


288 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது , பிரமமெனவும் , பரம்பொருளெனவும் கூறப்படுகின்ற கடவுளின் தன்மை 
யினை விளக்கித் தத்துவரூபமாகக் கூறுவது . 


வரிசை எண் : 


3844 


சுவடி எண் : 1784 


நட்சத்திர சோதிடம் 


ஏடுகள் : 27 கி . எண்ணிக்கை : 300 

அளவு : 10x 2 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சோதிடம் 
நிலைமை : நல்ல நிலை முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் 

அசுபதி 
அசுபதி உதயமாகில் திருவிளத்துனாலே 
நீ கோரிச்ச படியே காரியமெல்லாம் 
விசாரிச்சபடி செயமாகும் . 
போக்கு வரத்துக்குமாக கேழ்க்குறாய் 
கடல் ஓடவும் தனக்கு தெய்வசகாய முண்டாம் 
யாபாரம் கூடுதலுண்டு 


X 


X 


X 


முடிவு : 

ரேபதி 
நீ நினைத்து வந்த காரியத்துக்கு சர்வ லோகத்துக்கும் 
கர்த்தனாகிய பகவான் கிருபையினாலே 
X 

X 
கிராம தேவதைக்கும் பிரார்த்தினை செய்து கொள்ளு 
சகல காரியமும் செயமாகும் , இது மகா உத்தமம் 

முற்றிற்று 
குறிப்பு : 

இதில் , தலைப்பு இல்லை சுவடி பொருள் கண்டு தலைப்பு கொடுக்கப்பட்டது . 
இது . கயறுபோட்டுப் பார்க்கும் சுவடி 

குறிப்பிட்ட நட்சத்திரத்தைச் 
சொல்லச் சொல்லி அந்த நட்சத்திரத்துக்குரிய பலனைக் கூறுவது . 
முதலேட்டில் , சுரம் போக்க மந்திரமும் , சக்கரங்களும் உள்ளன . 

- ** - * 


போன்றது 
. 


23 - வது தொகுப்பு 


289 


வரிசை எண் : 


3845 


சுவடி எண் : 1785 - a 


வைராக்கிய சதகம் 


உரையுடன் 


ஏடுகள் : 


118 


எண்ணிக்கை : 2300 


அளவு : 


17x 31 செ.மீ. 


பக்கத்திற்கு : 9 வரிகள் ஆசிரியர் : சாந்தலிங்க சுவாமிகள் 


பொருள் : வேதாந்தம் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : 


முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தாடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க தருவே துணை 

திருச்சிற்றம்பலம் 
முக்கணிறைதரு கரிமுன்னடத்திப் பின்னதன்ருட் 
பக்கண மறைந்தேகுணா வெம்பாத மிகனாசடுற 
X + X 

X 
வாழி நெஞ்சமே சென்றிடே நின்றிதோர் வார்த்தை 


யெற்குரை செய்வாய் 


கீழியா மியற்றுயர் தவத் திவ்வுடற் கிடைத்த தன்றோ மற்றீ 


முடிவு : 


மனக்கோ தனைத்து மிறத்தோங்க றிவாகி யாங்கே 
பினைக் காண்பவன் காட்சியு மற்றவ பேத வாழ்வே 1 


- 


... 100 


திருச்சிற்றம்பலம் 
நமசிவாயன் திருவடி வாழ்க 

விநாயகன் திருவிளம் 
வயிராக்கிய சதகம் எழுதி நிறைந்தது 


முற்றும் 
குருவே துணை 


குறிப்பு : 


இது , வேதாந்த நூல்களி லொன்று . அந்தாதியாகப் பாடப்பட்டுளது . விருத்தப் 
பாவான் அமைந்த 100 செய்யுட்கள் உரையுடன் உள்ளன . ஏடுகள் தலை தடுமாற்றம் . 


இது எமது சுவடி எண் 538 - b / D - 684 , எண் 1181/1596 போன்றது . 


19 


விக் 


290 


தமிழ்ச் சுவடி காரின் 


வரிசை எண் : 3846 


சுவடி எண் : 1785 - b 


நந்திதேவர் திருமூலதேவருக்கு 
அருளிச்செய்த தத்துவம் 


ஏடுகள் : 68 


கி . எண்ணிக்கை : 1700 


அளவு : 17 x 31 செமீ . 


பக்கத்திற்கு : 11 வரிகள் 


ஆசிரியர் : திருநந்திதேவர் 


பொருள் : சைவ தத்துவம் 


நிலைமை : சிறிது பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் நன்றாக தருவாழ்க குருவே துணை 


சிவமகிமை தம்முடைய ஆயி கூத்துச் 

செப்புதற்கு யெளிதாமோ சித்தா கேளு 
தவமகிமை தமக்குவந்து மூண்டு தானால் 

தார் மகியை அவனுடைய மகிமை யாகும் . 


மூடிவு : 


உத்தம யோகிகட்கு மூரும் பேரு 
தவத்துள்ளோற்கு வித்தக மறையோர்க்கும் 
விரும்பிய பூசை செய்து 
சுத்தமாம் வேள்விதன்னைச் சொல்ல றமதடத்தி 
னோற்குள 
முத்தியை யடைவாரென்று மொழிந்தனர் 
முனிவரய்யா . 

குருவே துணை 
சரசுபதியே நம : 


குறிப்பு : 

இது , விருத்தப் பாக்களாலானது . செய்யுள் எண்கள் இல்லை . எளிய நடையில் 
தத்துவக் கருத்தைக் கூறுவது . 


எடுகள் தலைதடுமாற்றம் . 


1 


23- வது தொகுப்பு 


291 


வரிசை எண் : 


3847 


சுவடி எண் : 1786 - a 


கருவையந்தாதி 


ஏடுகள் : 5 


கி . எண்ணிக்கை 


: 200 


அளவு : 31X3 செமீ . 


பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அதிவீரராமபாண்டியர் பொருள் : 

சைவத் 
தோத்திரம் - அந்தாதி நிலைமை : ஒரங்கன் எலிகடித்துள்ளன . 

முழுமை 
முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 


தீட்டும் பனுவற் கருவை யந்தா நி தெரியறந்தை 
சூட்டும் படிக்குத் துணைசெய்தவர் சுடர் சூழ் பிறங்க 

X X X X X X 
சீரணி கொன்றைச் சடைக்காட்டு முக்கணுங் 
காரணி கண்டமு நான்கு திண்டோளுங் கருவைப்பிரான் 


முடிவு : 


படியெழுந் தேடியுங்காணா முழுமுதற் பானிறவெண் 
பொடியேறு மேனியன்றென் கருவாபுரிப் புண்ணியனே ! 


- 25 


குறிப்பு : 

இதில் , 25 பாடல்களே உள்ளன . திருக்கருவையில் எழுந்தருளியுள்ள சிவபெரு 
மான் மீது பாடப்பட்ட தாகுமிது . 


வரிசை எண் : 3848 


சுவடி எண் : 


1786-6 


திருக்கருவை பதிற்றுப்பத் தந்தாதி 


31x3 செ.மீ. 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 500 


அளவு : 


ஆசிரியர் : அதிவீரராம பாண்டியர் 


பொருள் : 


பக்கத்திற்கு : 8 வரிகள் 


பதிற்றுப்பத்தந்தாதி 


நிலைமை : எலிகடித்த ஓரங்கள் 


முழுமை : முற்று முளது 


எழுத்து : தமிழ் . 


292 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சீரார் கமலச் சேவடியைச் 

சிந்தை யிருத்தி யுனதுதிருப் 
பேரா யிரமு மெடுத்தோதிப் 

பெம்மான் கருவை யெம்மானென் 


( 1464 : 


உள்ள மொன்றி யுன்னடி வழுத்திட 

வுதவி செய்தவா போற்றி நாவலர் 
தெள்ளுஞ் செந்தமிழ்க் கருவை வாழ்வுறுஞ் 

செல்வ போற்றி நின் சீர்கள் போற்றியே ! 


-100 


ஹரி : ஓம் 


கருவை பயிற்றுப்பத் தந்தாதி உத்தமசோழபுரம் 
ஆபதுத்தாரண னெட்டெழுத்து 

ஏழுதி முகிந்தது முற்றும் . 


குறிப்பு : 
இது , திருக்கருவை மாநகரில் 

மாநகரில் எழுந்தருளியுள்ள 

எழுந்தருளியுள்ள சிவபிரான் 
பத்திற்றுப்பத்து . நூறு பாடலாகும் . சிறந்த சொல் - பொருள் நயமிக்கது , 


சிவபிரான் பது 


பாடிய 


வரிசை எண் : 3849 


சுவடி எண் : 


1786 - c 


ஞானக் கலித்துறை 


ஏடுகள் : 12 


கி . எண்ணிக்கை : 


250 


அளவு : 31x3 செ.மீ 


பக்கத்திற்கு : 6 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : வேதாந்தம் 


நிலமை : மிகப் பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 

சங்கற்ப மற்று விகற்பத்தை விட்டுத் தனியிருந்தா 
லிங்கப் பழமொன்று மில்லைகண்டா யிது நானறிய 
யெங்குத் திருனை யங்குற்றிருந்து யிருந்தபடி 
பங்குற் றிடுமனமே சிலநாளி லமருவையே 


23 - வது தொகுப்பு 


203 


முடிவு : 


ஞானம் கலித்துறை வேணம்பா பரம 
ஞானமெனும் உள்ளமிலாத மறை நூல் பல கலைக் 
குயர்ந்த பொருளான நன்மதியால்க் 
குருமொழி கோட்டு நவின்ற ... யால சென மறுத்து 
சிவமாகி நானு தெளிந்து தின்றே 


62 


சிவமயம் குருவே துணையாக வேணும் 


குறிப்பு : 


இது , ஞானம்பற்றிப் போதிக்கின்றது . 


வரிசை எண் : 3850 


சுவடி எண் : 1786 - d 


பராபரக்கண்ணி 


ஏடுகள் : 3 


கி எண்ணிக்கை : 60 


அளவு : 31x3 செ.மீ. 


பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : தாயுமானார் பொருள் : தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


வஞ்சற் மனவாதினைக்கு மவன் பிறவி 
வேதினைக்கும் அஞ்சியுனை அடைந்தேன்- பராபரமே ! 


முடிவு : 


யெச்சிலென்று பூவையிகழ்ந் தார்க்குனைப் போத்த 
பச்சிலையுங் கிள்ளப் படாதே - பராபரமே 


23 


குறிப்பு : 

நடுவில் ஒரு உதிரி ஏடுளது . தாயுமான சுவாமிகள் பல பாடல்களைப் பாடி 
யுள்ளார்கள் . சிறந்த கவி நயமும் சொல் நயமும் கருத்தும் செறிந்தவை . 


294 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 3851 


சுவடி எண் : 1787 - a 


புண்ணிய பஞ்சாட்சர விளக்கம் 


ஏடுகள் : 60 எண்ணிக்கை : 800 

அளவு : 21x2 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவத் 
தோத்திரம் 

நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


ஹரி ஓம் 
உந்திக் கமலத் தைங்கரனை 

யுகந்த சத்தி வல்லபையைச் 
சந்தித் தயன்மால் ருத்திரனைத் 

தயங்கு மயேசுர சதாசிவத்தை 


வு : 


வாழி மிக வாழ்வு பெற்று 

வாழியின்னூல் வரைந்த படி கண்டு 
தெளிந்தோர்க ளெல்லாம் 

வாழி கயிலாச மலைச் சிவனார் பாத 
மருவியுள்ள நாள்வரையும் வாழி தானே ! 


- 


- 155 


சிவமகிமை வளந்தேற வேணும் 
குருபாதமே துணையாக வேணும் . 
தருமதேவதை பரதமேதுணை 


சிவகிறுபை 


குறிப்பு : 


இது , திருவைந்தாகிய பஞ்சாட்சரச் சிறப்பையும் , மகிமையையும் கூறுவது . 

இது 


வரிசை எண் : 3852 


சுவடி எண் : 1787-6 


கந்தர் கலி வெண்பா 


ஏடுகள் : 5 கி . எண்ணிக்கை : 

100 

அளவு : 21X2 ) செ.மீ. 
பக்கத்திற்கு : 

வரிகள் ஆசிரியர் : குமரகுருபரர் பொருள் : சைவத்தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


22 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


ஹரி ஓம் 
பூங்கமலச் சங்கரனார் புத்திரா திக்கரிய 
பூங்கமலச் சங்கரனார் புத்திரா - பூங்கமல 
வாய்ச்சங் கரிக்கி மருகனே னால்வேத 
வாய்ச்சங் கரிக்கி மருகனே வாய்ச்சங்கம் 


முடிவு : 


கருத்திலுனை 
கற்பாய் கயிலாயங் காட்டுவா யன்றுயெனை 
கற்பாய் கயிலாயங் காட்டுவாய் கற்பிலுனை 
கந்தா கருணாகரா வேள்குமரா 
கந்தா கருணாகரா 


அருணாசலயீசுபரன் துணை . 

யெண்முக முற்றும் 


குறிப்பு : 


திருவைகுத்ததிலே பிறந்து ஐந்தாண்டுகள் வரை வாய் பேசாதிருந்து , திருச்செந் " 
தூரில் முருனருளால் வாய் பேசப் பெற்று முதலில் திருவய் மலர்ந்தருளிய பாடல் இது . 

அச்சாகியுளது . 


தி 


வரிசை எண் : 3853 


சுவடி எண் : 1787 - C 


வேல் விருத்தம் 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 105 


பக்கத்திற்கு : 7 வரிகள் ஆசிரியர் : அருணகிரி நாதர் 
தோத்திரம் நிைைம : பழுது முழுமை : முற்றுமுளது 
தொடக்கம் : 


அளவு : 21x2 ; செ.மீ. 

பொருள் : சைவத் . 
எழுத்து : தமிழ் . 


சூதப் பெருங்கனிக் கரனாரை 

வலம்வந்து சுந்தரச் சிந்துரமுகச் 
சோதித் துதிக்கை கொண்டோதப் 

படிப்பசுந் தோகைக் கலாப மயில்மேல் 


296 


தமிழ்ச் சுவடிகளின் 


பாதத் துகைந்திலகு படர் தூளி வாணியிற் 

பன்னிரு கரத்தொரு கரம் பத்தியே 
சதகோடி பருதி மண்டல மெனப் பவுரி 

வந்திலகு வெளி கீதத்தெழுஞ்சுருதி 


முடிவு : 


மாலோகமுகம் பெறுவர் வாசுகி பதம் பெறுவர் 

வானவர் தொழப் பெறுவர் மேல் 
சாலோகமும் பெறுவர் சாமீபமும் பெறுவர் 

சாரூப பாக்கியத்திலே சந்தித்து ஞானித்து 
முந்திப் பதத்திலே சாயுச்சியமும் பெறுவரே . 


-11 


வேல் விருத்தம் முற்றும் . 
ஸ்ரீ ராமஜெயம் கந்தசுவாமி துணை . 


குறிப்பு : 

இது , முருகக் கடவுளின் பன்னிரு கரங்களில் ஒருகரத்திலுள்ள வேல்மீது பாடப் 
பட்டதாகும் . வேல் நம்மைக்காக்கட்டும் என்று பாடப்பட்டுளது . அச்சாகியுளது . 


4 


வரிசை எண் : 3854 


சுவடி எண் : 1787 - d 


அணி முருகாற்றுப்படை )) 


ஏடுகள் : 2 கி . எண்ணிக்கை : 100 

அளவு : 21x2 } செ.மீ. 
பகத்திற்கு : 6 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : ஆற்றுப்படை 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பொன்னிறை மேனியும் புட்பரா வடிவு 
பன்னிரு முகமும் விழிபணி ரெண்டும் 
நீறணி நெத்தியும் நீனகை வரவும் 
கூறொணா வடிவுடைக் கூரிய மூக்கும் 


141 வு ! 


அமரர் சிறைமீட்ட ஆறிரண்டு தோளுந் 
தமாக மிகுந்த தண்டையுந் தாளு 


23. வது தொப்பு 


297 


குமரன் திருக்கையில் வேலுஞ் சிந்தித்து 
நெஞ்சே யிருக்கவே போமே யிடர் 
அணிமுறுகாற்று 

முற்று 


குறிப்பு : 


இது , ஆற்றுப்படை என்ற தலைப்பிடப் படவில்லை . எமது சுவடி எண் 1282 - h 
D - 1578 அணிமுருகாற்றுப் படையின் வேறுபோல் காணப்படுகிறது . 


வரிசை எண் : 


3855 


சுவடி எண் : 


1787 - 


மந்திர முருகாற்றுப்படை ) 


ஏடுகள் : 


3 


கி . எண்ணிக்கை 


: 


100 


அளவு : 21x2 + செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 
நிலைமை : 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : ஆற்றுப்படை 
முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


மிகப் பழுது 


தொடக்கம் : 


ஓம் நமசிவாய நம செய செய 
சுப்பிரமணிய பவாய நம 
ஓம்யிரத்தியுங் கீழ்த்தியுங் கீர்த்தியுங் 
கிலியும் ஐயும் சவ்வும் சிவாய நம 


முடிவு : 


சிறியு மிறியும் பவ்வுஞ் சவ்வுஞ் 
சரவண பவ ஓம் சரவொளி பவஓம் 
சங்காதி பவஓம் திரிபுர பவஓம் 
திகழொளி பவலும் திருவண பவஓம் 

மந்திர முருகாற்று முற்றும் 
வேலாயுதக் கடவுள் துணை 

ஸ்ரீ ராம செயம் 


குறிப்பு : 

மந்திர எழுத்துக்களை அமைத்துப் பாடப்பட்டதாகுமிது . 


298 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


3856 


சுவடி எண் : 1787 - f 


ஒருமுருகாற்று ( ப் படை ) 


ஏடுகள் : 2 


கி . எண்ணிக்கை : 


50 


அளவு : 


21x21 செ.மீ. 


பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : ஆற்றுப்படை 


நிலைமை : பழுது 


முழுமை : முற்றுமுளது 


எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


பயிலிவின் பாகக் கயிலை யிறைவ 
யாவி னங்குடியி லாயி னன்குடியும் 
யிடுக்கி யிருஞ்சின நடுக்கம் பாடியு 
மீனவர் கூனத் தானகைந் தலைவாழ் 


முடிவு : 


கிறேகங் களையும் 
யெரியெரி வேலால் திரி திரி வேலால் 
கட்டு சுட்டு முட்டு முட்டு 
வெட்டு வெட்டு குலைகுலைந்து நடுநடுங்கி 
நாச மாகவே சுவாகா . 
ஒருமுருகாற்று முற்றும் . 
கந்தசுவாமி துணை 


குறிப்பு : 

இதுவும் ஒருமுருகாற்று என்றுளது 
இது . கந்தர் சஷ்டி கவசத்தினை நினைவூட்டுகிறது . 


வரிசை எண் : 3857 


சுவடி எண் : 1787-9 


வருமுருகாற்று ( ப் படை ) 


கி எண்ணிக்கை : 100 


ஏடுகள் : 3 
பக்கத்திற்கு : 7 வரிகள் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


அளவு : 21x21 செ.மீ. 
பொருள் : ஆற்றுப்படை 
எழுத்து : தமிழ் . 


நிலைமை : பழுது 


முழுமை 


முற்றுமுளது 


23 - வது தொகுப்பு 


299 


தொடக்கம் : 


ஓம் செய செய வருக வருக முருக 
வருகயான வாசி மாணிஷப் புண்டரீகமும் 
யோகமுகங் களிற் குண்டலக் குழை பல 
கண்டம தணிந்து வார 


மூடிவு : 


நானினைத்த சத்துருவு மென்னை யெதிர்த்த 
பேயும் பிசாசும் உன்னை எதிர்த்த 
சூரனுடல் துணித்தாப் போலே 
துணித்துப் போகச் சுவாகா . 


வருமுருகாற்றுப்படை முற்றும் , 


தெண்டாயுதபாணி துணை . 
சண்முகன் துணை . 


சத்துரு சங்காரன் துணை . 


குறிப்பு : 

இது , எமது சுவடி எண் 1282 - i D - 1583 . வருமுருகாற்றுப் படையின் வோறயது 
போல் காணப்படுகிறது . இறுதியில் வருமுருகாற்றுப்படை முற்றும் என்றுளது . 
தொடக்கத்தில் இல்லை . 


வரிசை எண் : 


3858 


சுவடி எண் : 


1787 


சொக்கர் பதிற்றுப்பத்தந்தாதி 


ஏடுகள் : 23 கி . எண்ணிக்கை : 1000 

அளவு : 21x21 செ.மீ 
பக்கத்திற்கு : 9 வரிகள் 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : அந்தா 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 


தொடக்கம் : 


திருச்சிற்றம்பலம் 

ஹரி ஓம் 
பைந்தொடிபாற் சொக்கர் பதிற்றுப்பத் தந்தாதி 
செந்தமிழைப் பாடச் செயலளிக்குஞ் சந்ததமுஞ் 


300 


தமிழ்ச் சுவடிகளின் 


சிந்தா வளமதுரைச் சித்தி விநாயகனார் 
தந்தா வளமதுரை தந்து , 


நூல் 


டுளங்களித்து வி 

க்குந் தோகை மயிலாட 
வெண்டாளம் பொழியும் மதுரைக் கயற்கண்ணாள் 


முடிவு : 


முனிவோர் துறவாத ஞான முமைமாது பாகர் 

சொக்கேசர் முக்கண் முதல்வர் 


நறவார கடம்பவன நாதர் நீதீஞாலம் புரக்கு மதனான் 
மறவாது திங்கள் மும்மாரி மல்கின்ற மேகம் வருமே 

திருச்சிற்றம்பலம் 


சொக்கரந்தாதி முற்றும் 
கணபதியே துணை ஸ்ரீராம செயம் , 

சத்துருசங்காரவேல் துணை 


குறிப்பு : 


இது , மதுரைச் சொக்கநாதர் மீது பாடப்பட்டதாகும் . இது அச்சிட்டிருப்பதாகத் 
தெரியவில்லை . 


வரிசை எண் : 3859 


சுவடி எண் : 1787 


தில்லை அகவல் 


ஏடுகள் : 7 


கி . எண்ணிக்கை : 200 


அளவு : 21x21 சென்டி மீட்டர் 


க்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : அறியக்கூடவில்லை பொருள் : சைவ தோத்திரம் 
நிலைமை : பழுது முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் 


தொடக்கம் : 

சீரணி கமலத் தாரணி வாழ்க 
ஆரணன் முதலாய் நாரணன் போற்ற 
தில்லையுள் மீதே திருநடஞ் செய்தாய் 
வல்லவ னாதர் வன்னியுள் வடிவே 


23- வது தொகுப்பு 


301 


முடிவு : 


குடிகொண் டிருந்து சிந்தையில் நினைந்த 
தெல்லா மளிப்பா யெந்த நா யகனே 
யிறையவனே சரண மென்றுனைப் புகழ்ந்து 
சாற்றுவேன் திருத்தாள் நந்தரு ளெமக்கே 


திருச்சிற்றம்பலம் 
சத்துருசங்காரவேல் துணை 
ஸ்ரீராம செயம் 


தில்லை அகவல் முற்றும் கணபதியே துணை 
ராமசுவாமி துணை தெய்வயானை துணை 


குறிப்பு : 

இது , சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் இறைவி மீது பாடப்பட்ட 
அகவல் . 


வரிசை எண் : 


3.860 


சுவடி எண் : 1787 - j 


சிவகவசம் 


ஏடுகள் : 6 கி . எண்ணிக்கை : 150 

அளவு : 21x21 செ.ம். 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : வரதுங்கபாண்டியர் பொருள் : சைவ 
தோத்திரம் நிலைமை : பழுது 

முழுமை : முற்றுமுளது எழுத்து : தமிழ் . 
தொடக்கம் : 


திருவுங்கல் வியுஞ் சீருந் தழைக்கவுங் 

X X + X X X 
யாழத்துப் பிள்ளையைப் போற்றுவாம் . 


தூல் 


பங்கையத் தவிசின் மேவி 

யிருந்துடற் பற்று நீக்கி 
யங்குனர் பூத சுத்தி 

யடவுடன் செய்து பின்னர் 


302 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


நெடுவலி யளித்து நீ நீடு வாழ்கென 
வடுவற வாழ்த்தியே வழிக்கொண் டானரோ . 


--24 


திருச்சிற்றம்பலம் . 

சிவகவசம் 


சத்துரு சங்காரவேல் 

துணை . 
ஸ்ரீராம செயம் 


குறிப்பு : 

இது , பிரமோத்தர காண்டத்திலுள்ள சிவ தோத்திரம் . பத்திராயு என்னும் 
அரச குமாரனுக்கு இடப முனிவர் அருளிச் செய்ததென சூத முனிவர் நைமிசாரணிய 
முனிவருக்குக் கூறியது . 


ஆதி 


வரிசை எண் 


: 3861 


சுவடி எண் : 


1787 - k 


மீனாட்சியம்மை கலிவெண்பா 


ஏடுகள் : 7 கி . எண்ணிக்கை : 200 

அளவு : 21x21 செ.மீ. 
பக்கத்திற்கு : 8 வரிகள் ஆசிரியர் : சிதம்பர சுவாமிகள் பொருள் : 
தோத்திரம் நிலையை : பழுது முழுமை : முற்றற்றது எழுத்து : தமிழ் . 


சை 


தொடக்கம் : 


மிக்கபுக 
ழெண்ணிரண்டாங் கோட்டி லிருப்பவளே யெல்லவர்க்கும் 
பண்ணிசைந்த பாட்டின் பழம்பொருளே - விண்ணுலகின் 
மேற்பட்டங் கூடுருவி மேலாகி நின்றதொரு 
நாற்பத்து முக்கோண நாயகியே 


முடிவு : 


ஆசு மதுரஞ் சித்திர வித்தார மென்றுலகில் 
பேசுகின்ற வுண்மைப் பெருவாக்கும் - நேசமுடன் 


23 - வது தொகுப்பு 


303 


றந்தென்னை யாட்கொண்டு சற்குருவுமாய் மனதினில் 
வந்திருந்து புத்திமகி யளித்துச் - சந்ததமும் 
நீயே துணையாகி நின்று ரெட்சிக்குங் கருணைத் 
தாயே நின்றாளே சரண் . 


கணபதியே துணையாகவும் , வெற்றிவே லுற்றதுணை . 


தறிப்பு : 


இது , மீனாட்சியம்மை அகவல் என்றும் பெயர் பெறும் முதல் ஏடு இல்லாததால் 
தலைப்பு இல்லை , 


இது , எமது சுவடி எண் 831 - b / D - 1316 போன்றது . 


பின் சேர்க்கை 


வரிசை எண் : 3803 


சுவடி எண் : 1754 


நட்சத்திரப் பலன் அறிதல் ( சோதிடம் ) 


ஏடுகள் : 25 


கி . எண்ணிக்கை : 2000 


அளவு : 7x3 செ.ம். 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை 


பொருள் : சோதிடம் 


பக்கத்திற்கு : 13 வரிகள் 
நிலைமை : மிகச் சிதிலம் 


முழுமை : முற்றற்றது 


எழுத்து : தமிழ் . 


குறிப்பு : 


சுவடியின் ஏடுகள் மிகச் செல்லரித்து பயனற்ற நிலையில் உள்ளது . 


** 


3PTSTS 


ASK 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் அறிய 
பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , பனை ஓலைகளில் 
எழுதிச் 

சுவடிகளாக நமக்குத் தந்தனர் . அவை பல்வேறு 
இடங்களில் முடங்கி உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்கு 
முன் சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் . சுவடி தந்தவர்களும் , 
சுவடி எழுதியோரும் , அழியாப்புகழை , பெருமைசால் சரசுவதி 
மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை பதிப்பாகி வருமாயின் 
சுவடி தந்தார் பெயர் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 
ஐந்து பிரதிகளும் பெறுவர் . 


S 
: 


எனவே நாம் பெற்ற பேறு பெறுக இவ்வையகம் என்ற 
எண்ண முடை : நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள சுவடிகளைச் 
சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் 


o 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குனர் 

சரசுவதி மகால் நூலகம் 


19-10-200 


ஆஆஆஆ 


* 


